





இதழ்‌ 14 


AVANAM 
Vol. 14 


சு. இராசகோபால்‌ 
பதிப்பாசிரியர்‌ 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 
தஞ்சாவூரீ 


2003 


ஆவணம்‌: 14 (2003) 
Avanam, Journal of the Tamil Nadu Archaeological Society, Thanjavur 


© தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகம்‌ 


செயற்குழு 
தலைவர்‌ கொடுமுடி ச. சண்முகன்‌, சென்னை 
துணைத்தலைவர்‌ செ. இராசு, ஈரோடு 

கரு. இராசேந்திரன்‌, புதுக்கோட்டை 
செயலர்‌ கா. ராஜன்‌, தஞ்சாவூர்‌ 
இணைச்செயலர்‌ சு. இராஜவேலு, சென்னை 
பொருளாளர்‌ பா. ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌ 
பதிப்பாசிரியர்‌ சு. இராஜகோபால்‌, சென்னை 
செயற்குழு உறுப்பினர்‌ நடன. காசிநாதன்‌, சென்னை 

ஏ. ஏகாம்பரநாதன்‌, சென்னை 

கு. சேதுராமன்‌, மதுரை ல்‌ 

மங்கையர்கரசி வீரராகவன்‌, விழுப்புரம்‌ 

ஆறுமுக சீதாராமன்‌, தஞ்சாவூர்‌ 

சொ. சாந்தலிங்கம்‌, மதுரை 

ப. புஷ்பரட்ணம்‌, இலங்கை 

ந. வெங்கடேசன்‌, வில்லியனூர்‌ 

வெ.வேதாசலம்‌, மதுரை 
பதிப்புக்குழு 


எ சுப்பராயலு, தஞ்சாவூர்‌ 
ப.சண்முகம்‌, சென்னை 
கோ. விசயவேணுகோபால்‌, பாண்டிச்சேரி 


The publication of this issue is partly financed by generous grants from 
ICHR and ASI. However, the ICHR and ASI are not responsible for 


the contents of this issue. 
Editor 





15, 


1. 


12. 


13. 


14, 


பொருளடக்கம்‌ 


Abstracts of the Articles 
M. Bhavani 


நுளம்ப பல்லவர்‌ கால வீரக்கல்‌ 

ட. வெங்கடேசன்‌ 

சாரம்‌ பல்லவர்‌ கல்வெட்டு 

சு. இராசவேலு 

பொய்கை நல்லூர்‌ கல்வெட்டு 

ட. வெங்கடேசன்‌ 

கமுதி அய்யனார்‌ கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 
பொ. இராசேந்திரன்‌, சொ. சாந்தலிங்கம்‌ 
கூவனூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 

கோ. விசயவேணுகோபால்‌, ௭. சுப்பராயலு 
ஏலகிரிமலை-மங்களம்‌ நடுகல்‌ 

ப. வெங்கடேசன்‌ 

திருச்செங்காட்டாங்குடி சீராள தேவர்‌ கல்வெட்டு 
கு. சுவாமிநாதன்‌ 

தீர்த்தமலைக்‌ கல்வெட்டு 

ச. பன்னீர்செல்வம்‌ 

புதுக்கோட்டை மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ - 1 
இரா. பாஸ்கரன்‌, ௧௫. இராஜேந்திரன்‌ 
புதுக்கோட்டை மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ - 11 
இரா. பாஸ்கரன்‌, ப.சி. தமிழரசன்‌ 
நீர்ப்பாசனக்‌ கல்வெட்டுகள்‌ 

கறு. இராசேந்திரன்‌ 

இராம்பாக்கம்‌ கல்வெட்டுகள்‌ 

ந. வெங்கடேசன்‌ 

அகரம்‌ நாரையூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 

இல. தியாகராஜன்‌ 

வள்ளி எறிச்சல்‌ கல்வெட்டுகள்‌ 


சு. இராசவேலு 


பக்கம்‌ 
Vii 


10 


Le 


14 


டல 


18 


20 


23 


27 


29 


1௮. 


16. 


மர. 


18. 
Lm, 
20. 
A 
நர. 


23. 


24, 
ன்‌ 
௨6, 
af. 
28. 


29. 


ஆமூர்‌ ஐயப்பொழில்‌ ஈசுவரம்‌ கோயில்‌ 
கல்வெட்டுகள்‌ 

கு. சேதுராமன்‌, வெ. வேதாசலம்‌ 
வேட்டவலம்‌ கல்வெட்டுகள்‌ 

இல. தியாகராஜன்‌ 

நெற்குப்பை சிவன்கோயில்‌ கல்வெட்டுகள்‌ 
வெ. வேதாசலம்‌, பொ. இராசேந்திரன்‌, 
சொ. சாந்தலிங்கம்‌, வள்ளி சொக்கலிங்கம்‌ 
தாண்டிக்குடி வணிகக்குழு கல்வெட்டு 

மோ. சரண்யா 

திருவக்கரையில்‌ சில புதிய கல்வெட்டுகள்‌ 
கோ. விசயவேணுகோபால்‌, ஆ. துரைரங்கம்‌ 
நாகமுகுந்தன்குடிக்‌ கல்வெட்டுகள்‌ 

பா. முருகேசபாண்டியன்‌ 

அரகண்டநல்லூர்‌ உதிரப்பட்டி கல்வெட்டு 

க. பன்னீர்செல்வம்‌ 

உப்பார்பட்டி பிற்காலப்‌ பாண்டியர்‌ கல்வெட்டுகள்‌ 
வெ. வேதாசலம்‌ 

வீர விசயராயரின்‌ இராமநாயக்கன்‌ பேட்டை 
கல்வெட்டு 

ம. காந்தி, ப. வெங்கடேசன்‌ 

வீர விசயராயரின்‌ மழையூர்‌ கல்வெட்டு 

து. துளசிராமன்‌, ப. வெங்கடேசன்‌ 
வீரபூபதியின்‌ வாய்த்தலைக்‌ கூடலூர்ச்‌ செப்பேடு 
௪. சுப்பராயலு 

ஆனத்தூர்க்‌ கல்வெட்டு 

சீ. இலட்சுமணன்‌ 

செம்மியமங்கலம்‌ கல்வெட்டு 

ம. காந்தி 

வானூர்‌ வட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 

ஆ. துரைரங்கம்‌, கோ. விசயவேணுகோபால்‌ 
செக்கடிக்குப்பம்‌ கல்வெட்டு 

ப. பூபாலன்‌ 


30 


32 


34 


41 


45 


48 


22 


34 


00 


02 


௦3 


70 


72 


73 


83 


30. 


விம்‌, 


32. 


33. 


24, 


25. 


36. 


பதி 


36. 


39. 


40. 


41. 


42. 


43. 


44, 


45. 


எழுத்துப்‌ பொறிப்பு கொண்ட சித்திரமேழி 
சு. இராசகோபால்‌ 

மதுரை தர்மராசா கோயில்‌ செப்பேடு 

மா: சந்திரமூர்த்தி 

கூவனூர்‌ கானுசாயிபு கல்வெட்டு 

கோ. விசயவேணுகோபால்‌, எ. சுப்பராயலு 
மராட்டிய அரசியின்‌ செப்புப்‌ பட்டயம்‌ 
கா. சண்முகம்‌, பா. ஜெயக்குமார்‌ 

பட்லர்‌ எல்லப்பாவின்‌ நினைவுக்‌ கல்வெட்டு 
ப.வெங்கடேசன்‌, ப. பூபாலன்‌ 

மராட்டியர்‌ மோடி ஆவணம்‌ 

மு. துரைராசு 

நெல்லை மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 

௪. கிருஷ்ணமூர்த்தி 

மராட்டியர்‌ காலத்து ஆள்‌ விலை ஆவணம்‌ 
மு. துரைராசு 

அய்யன்‌ தோப்பு வழிப்போக்கர்‌ மண்டபம்‌ கல்வெட்டு 
முத்து எத்திராசன்‌ 

எட அன்னவாசல்‌ கல்வெட்டு 

ஆ. துளசேந்திரன்‌ 

ஆழ்வார்‌ பேட்டைச்‌ செப்பேடு 

மா. சந்திரமூர்த்தி 

மாகறல்‌ ஆள்‌ ஒத்தி ஓலைகள்‌ 

கோ. உத்திராடம்‌ 

பொன்னமராவதி செப்பேடு 

கமா. இராசேந்திரன்‌ 

ஐம்படைத்‌ தாலி 

ஆறுமுக சீதாராமன்‌ 

தெலுங்குச்‌ சோழரின்‌ தமிழ்க்‌ காசு 
ஆறுமுக சீதாராமன்‌ ' 

வடஇலங்கை உடுத்துறையில்‌ கிடைத்த 
அரிய தமிழர்‌ நாணயங்கள்‌ 

ட. புஷ்‌பரட்ணம்‌ 


04 


66 


94 


93 


98 


99 


100 


102 


104 


105 


106 


109 


1.11 


114 


115 


11 


46. 


47. 


46. 


49. 


௦0. 
DL. 
த்‌ 


மயிலாடும்பாறை அகழாய்வு 

கா. ராஜன்‌ 

கல்வெட்டில்‌ ஐகாரம்‌ 

கா. சந்தானலெட்சுமி 

கி.பி. 1778ல்‌ புதுச்சேரி முற்றுகை: ஓர்‌ 
ஆங்கிலக்‌ குறிப்பு 

மா. கோபாலகிஷ்ணன்‌ 

Telugu Inscriptions in Tamil Nadu 
C.A. Padmanabha Sastry 

செய்தித்‌ திரட்டு 

புதிய வெளியீடுகள்‌ 

தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகக்‌ கருத்தரங்க அறிக்கை 
கட்டுரையாளர்கள்‌ 
தணிக்கையறிக்கை 


120 
let 


129 


1353 
143 
lal 
162 


166 
169 


ABSTRACTS OF THE ARTICLES 


M. Bavani, Thanjavur. 


001. P.Venkatesan, “A Hero stone Inscription of Nulamba period”. 8th 
century — Death of a hero at Tiruppattiir.. 


002. S.Rajavelu, “Pallava Inscription from Saram”. 894 - Gift of rice 
for food offerings. 


003. P.Venkatesan, “Poykainallir Inscription of Kannaradeva”. 968 - 
Gift of land for food offerings. 


004. P.Rajendiran and C.Shanthalingam, “Valivitta AyyanaAr temple 
inscriptions of Kamuti”. (1) 10th century - Gift of money for burn- 
ing perpetual lamp (2) Some gift by a soldier for the merit of an 
individual. 


005. G.Vijayavenugopal and Y.Subbarayalu, “Kivanur Inscriptions”. 
(1) 10th century - Erection of memorial pillar (panittart) to & Jain 
monk Kuppai Pramani, who died after fasting for twelve days. The 
mantras in this and the two following (2-3)inscriptions relating to 
tantric cult seem to relate to those found in the Jain work Bairava 
padmavati Kalpa of the 6th or 7th century . A related sculpture near- 
by depicts one mode of the departing soul from the dying, person (4) 
Parintaka I, 921. Fragment. Pandaiyiir nadu mentioned; 


006. P.Venkatesan, “A Hero Stone Inscription from Elagiri Hill”. 1015. 


007. S.Swaminathan, “நோக்க devar Inscription of Tiruchenkattan- 
kuti”. Land grant for feeding devotees on the day of the natal star of 
Sirala at the hall called Siruttondar malikai attached to the temple. 


008. K.Paneerselvam, “Tirttamalai Inscription”. 1082 - Some gift by 
a person who had undergone some ordeal (kalu) at the command of 
his master. 


009. Karu.Rajendiran, “Inscriptions of Pudukkottai-T”.(1) 897 - Gift 
for a perpetual lamp; (2) 13th century - Erection of a Pillar for 
Mandapa: (3-5) 17th century — Erection of Mandapa; (6) 1880 - 
construction of steps to go up the hill and to the pond. 


Avanam 14, 2003 vii 


010. R.Baskaran and P.C.Tamilarasan, “Inscriptions of Pudukkottai- 
[1 (1) 12th century = The naitdr gave some paddy to an individual 
who made a waste weir to a tank; (2) 13th century - Donation of 
lamps and seed bed for Sivaratripuja; (3) 16th century - Restoration 
of kani rights of the temple accountancy to the original assignee. 


011. Karu.Rajendiran, “Inscriptions Relating to irrigation”, 13th cen- 
tury — (1-2)Erection of sluice and well etc. to the tank by a donor; (3) 
1029 Erection of sluice: (4-5) 9th-10th century - Erection of sluice. 


012. N.Venkatesan, “IrampAkkam Inscriptions”. (1) 10th century. Gift 
of ghee from the interest amount entrusted with rar; (2) Erection of 
Mandapa - incomplete; (3) 14th century - Gift of taxfree land. Men- 
tion of Sundarapandiyan rod (kol); (4) 16th century — Assignment 
of taxes to the temple for festival and food offerings; (5) 14th-15th 
century - tax fixation for looms; (6) 19th century — Erection of Man- 
dapa. 


013. L.Thiyagarajan, “Akaram Naraiyur Inscriptions”. 1129 - Gift of 
land for offerings and lamp by two donors (2) 1145 — Gift of land for 
performing pijas on sundays and Ayana Sankiranti days. 


014. S.Rajavelu, “Inscripton of Valli Erichal”. 12th century —Gift of 
pillar a by a Vellala called Uttamachola mummutichola marayan. 


015. K.Sethuraman and V.Vedachalam, “Amir Ayyappolil I$vara- 
mudayar temple Inscriptions”; (1) 1219 Gift for Sandhi pija and 
twilight lamp by the donor Sembiyan Pallavaraiyan; (2) 1207 - In- 
stallation of the deity Palliyarai Nachchiyar and gift for a perpetual 


ட (3) 1238 - Gift for த tiruvalatti lamp; (4) 13th century - Gift 
of door. 


016. L.Thiyagarajan, “Vettavalam inscriptions”. (1) 1145. Land grant 
to temple. (2) 1445 - Assignment of tiruvilakkukudi by the idaiturai 
oflicers at the instance of Nagarasa-udaiyar. 


017. V.Vedhachalam and P.Rajendran, C.Shantalingam,and Valli 
Chockalingam, “Nerkuppai Siva temple Inscriptions”. (1) 1158 - 
Gift of taxfree land; (2) 1226 - Land gift for food offerings on the 
natal star of the donor; (3) 1232 - Land gift to a Brahmin; (4) 1491 
Mavalivanatirayar - Land gift to the Kantesvaram temple as taxfree 
kudintrigadévatanam; (5) 15th century, Mavalivanatirayar - Gift of 
land to the temple; (6) 1501 - Gift of paddy and land to the tem- 


viii 


Avanam 14, 2003 


ple; (7) 13th century - Fragment. Gift by several people; (8) Later 
period. Fragment. Gift of taxfree land; (9) 1850 - Renovation of 
Mandapa (10) 17th-18th century — Gift to the temple of Manamotta 
kandésvarar by the chief Tondaiman and others; (11) 17th-18th cen- 
tury - Gift to the temple. 


018. M.Saranya, “A Trade Guild Inscription of Tandikkudi”. 1280 - 
(1) Peace Settlement between the (urar) of Tandikudi and Ayyappolil 
Pérur alias Manaldr of Malaimandalam; (2) a hero stone inscription 


of 18th century. 


019. G.Vijayavenugopal and A.Durai Rangam, “Few new Inscriptions 
of Tiruvakkarai”. (1) 1518 - Krishnadévarayar - Gift of land by 
a nayakd: (2) 1554 - Tirumalaideva maharaya - mukam paruat tax 
was given to the temple by a mayakka; (3) Chennamarayar — Tax 
reduction to the weaving community (kaikkola mutali) by a ndyakka; 
(4) Land grant for watchmanship; (5) Sadasivaraya - for making a 
chariot, land grant to a carpenter (6) Kulottunka III - Gift to the 
temple by a lady donor; (7) Venkatapatirayar — 7 villages were given 
to the temple by a nayakd in his ndyakkattanam. 


020. P.Murugesa Pandiyan, “Nagamukuntankuti Inscriptions”. 1305 
- Permission given by the Sivabrahmanas for burning lamp to the 
temple (2) 1309 - Installation of Nachchiyar and Ganapati in the 
temple of Tiruppunal vachalutaiyar; (3) 13th &14th century - frag- 
ment. (4) 1268-1318 — A deed of pitipatu; (5) 16th century - The 
revenues collected from certain villages were given to the temple by 
Mavali vanatirayar. 

021. K.Panneerselvam, “Arakandanallir utirappatti Inscription”. 
Land was given to a person who self immolated for the sake of temple. 


022. V.Vedhachalam, “Later Pandya Inscriptions from Upparpatti”. 
(1-2) 1203 - Royal Creation of Brahmadeyam with 64 shares. (3- 
4) 1227 — Land grant to the savarnar (physician) Brahmins by an 
official; (5) Fragment. - land grant for the installation of Vinayakap 
pillaiyar; (6) Pandya - Land grant for sacred bathing and puja. 


023. M.Gandhi and P.Venkatesan, “Land grant for headmanship 
(gavandu)”. 1437 . 


024. D.Thulasiraman and P.Venkatesan, “Malaiyur Inscription of Vira 
Vijayarayar”. 1429 - Grant for the erection of a tank. 


Avanam 14, 2003 ix 


025. Y.Subbarayalu, “Vayttalai Kudalur Copper plate of Vira- 
bhupati”. 1414 - Gift of a part of the village Vayttalai Kudalur 
alias Savundararajapuram to 12 Vedic Brahmanas, free from all but 
two taxes. 


026. C.Lakshmanan, “Anantur Inscription” 14th century A.D. - Sale 
of shepherds to the temple. 


027. M.Gandhi, “Chemmiyamankalam Inscription”. 15th century - 
Tippayadeévamaharyar - Tank creation. 


028. A.Durairangam and G.Vijayavenugopal, “Vandr Taluk Inscrip- 
tions”. (1) 1835 - Gift to a Mutt by a lady called Lingammal; (2) 
1543 - Sadasivarayar — Gift of village to the temple by two chiefs 
(rettryar); (3) 1543 - Gift of a village by Chiruchevvappa nayakkar 
of Nedunkunram; (4) 1892 - Land Grant to the navagraha temple by 
a cigar merchant; (5) 1600 - gift of village by Linkappanayakkar; (6) 
16th century - Gift of a village to the temple by an officer of Tondai 
mandalam (7) 16th century - Gift of a village to the temple; (8) 1072 
- Gift of sheeps and digging of well (9) 1533 — Gift of 5 villages to 
the temple for the merit of the king (10) 1535 - Gift of land for tem- 
ple services and pia (11) 1543 - Tiruvitaiyattam village was given 
for temple services for the merit of Chevvappa nayakkar; (12) 15th 
century - Gift of village as devadanam for performing pija for the 
merit of Timmaya déva maharaja; (13) 17th cent. - Land grant to 
the temple for performing pija by a nayakka. 


029. P.Bubalan, “Chekkadikuppam Inscription”. 16th century The 
tenants of Perunkaiichi and Késavanayakkarkuppam gave gold for 
getting water rights of a tank. 


030. S.Rajagopal, “Inscription of Chittirameli”. 17th century - Periya 
nattar of Tondai mandalam decided to contribute some money from 


each of their villages and on individuals to the priest of the Mutt 
called Periya nattu-madam. 


031. M.Chandramurthy, “Dharmaraja temple Copper plate from 


Madurai”. 1745 - Permission sought for temple construction by an 
army officer. 


032, பேப்‌ ayavenugopal and Y.Subbarayalu, Kivandr Kanu Sayibu 
Inscription. 1725 ~ In three sections - (i) Gift of oil for burning lamp 
(ii) Refers to a mosque (iii) Gift of Mahua grove to temple for burning 


Avanam 14, 2002 


lamp.. 


033. K.Shanmugam and P.Jayakumar, “The Copper Plate Inscription 
of Marata Queen”. 1728 — Contribution of magamai was decided to 
maintain watershed for both men and, animal by the 18 craftsmen 
(pattadai) and nattar. The watershed was established by a Chettiyar 
living in Dipanagar pettai of Thanjavur. Perhaps the gift was made 
at the instance of the queen mother. 


034. P.Venkatesan and P.Bubalan, “Memorial Inscription of Butler El- 
lappa”. 1797. 


035. M.Durairaju , “Modi Document of Marata Period”. 1824 - It reg- 
isters the bond for usufructuary mortgage in the reign of the Marata 
king Shri Ram Pratap. 


036. C.Krishnamurthy, “Inscriptions of Nellai District”. 1829 ~ Erec- 
tion of mutt and a shrine by two donors at Tiruvavaduutural 
Athinam. 

037. M.Durairaju, “A Palm leave document of Maratas”. 1845 - Sale 
of a temple girl. 


038. Muthu Ethirajan, “Inscription of Ayyan toppu”. 18th century - 
Erection of a Mandapa. 


039. A.Thulasendiran, “Inscription of Eda-annavacal”. 19th century - 
Assignment of market taxes for temple renovation. 


040. M.Chandramurthy, “Alvarpéttai Copper Plate”. 1904 - The 
hereditary title ‘Murari désayi chetti’ was conferred on a Krishna 
nayakkar by the Kavarai-chettis of several localities. 


041. K.Uttiradam, “Palm leaf mortgage deed of a person from 
Makara”. 19th century. Loan taken by mortgaging a slave and the 
repayment of the same. 


042 Karu.Rajendiran, “Ponnamaravati Copper-plate”. 17th-18th cen- 
tury. Grant of kaniyatchs. 


043. Arumuga Seetharaman, “Aympataittali”. 1000 - An interesting 
amulet with five auspicious symbols. 


044. Arumuga Seetharaman, “A Tamil Coin of Telugu Chola chief”. 
1223-12௦0. 


045. P.Pushparatnam, “Rare Tamil Coins of Ututhurai in North 


Avanam 14, 2003 


Srilanka”.  Discurssion of some newly found coins with legends 
nagapimi, polam and om. 


046. K.Rajan, “Excavations at Mayiladumparai”’. A note on the recent 
excavations at Mayiladumparai near Togarappalli in Dharmapuri Dt 
which yielded a continuous series of four cultural deposits: microlithic 
(rock-shelter deposit), neolithic, megalithic and early historic. Pet- 
roglyphs and rock paintings were also discovered in the rock shelters 
nearby. 


047. K.Santanalakshmi, “Aikaram in Inscriptions”. A history of the 
Tamil letter ‘ai’ traced. 


048. M.Gopalakrishnan, “Besiegement of Puducheri - A Note”. 1778. 


049. C.A.Padmanabha Sastry, “Telugu Inscriptions in Tamil Nadu”. 
This is substantially the lecture delivered under the auspices of 
1.N.Subramaniam Endowment lectures (for' the year 2002) consti- 
tuted by Thiru Iravatham Mahadevan. The author makes a review 
of the information found in the Telugu inscriptions, numbering about 
two hundred, found within Tamil Nadu, relating to different aspects 
of society, economy, and culture of medieval times. 


௦0. Miscellany; Short notices of recent discoveries of archaeological 
sites, inscriptions, coins, sculptures, etc. 


51. Book review. 


3017 


Avanam 14, 2003 





2. சாரம்‌ பல்லவர்‌ கல்வெட்டு 


ச. இராசவேலு, சென்னை. 


இடம்‌: விழுப்புரம்‌ மாவட்டம்‌, திண்டிவனம்‌ வட்டம்‌, சாரம்‌ சிவன்‌ 
கோவிலில்‌ தரையில்‌ பாவப்பட்ட கல்‌. 

காலம்‌: நிருபதுங்கவர்மன்‌, யா:25, (இ. பி. 894). 

செய்தி: சாரத்தில்‌ உள்ள கோயிலுக்கு அரிசி நிவந்தம்‌ அளித்த செய்தி. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ கொவிசைய நிருவதுங்கற்கி யாண்டு இருபத்தைந்து சாரத்து 
2 நம்பிமாரும்‌ பெரு நம்பி நாகராயன்‌ னிவ்வூர்த்‌ தளியுடையார்‌ கையில்‌ 


3 வைத்த சருவப்பானை நாகுரி அருசி அடும்‌ கெடாமை ரக்ஷிப்பது ஊரும்‌ 


2 ஆவணம்‌ 14, 2003 





ப. வெங்கடேசன்‌, காவேரிப்பாக்கம்‌. 


இடம்‌: வேலூர்‌ மாவட்டம்‌, அரக்கோணம்‌ வட்டம்‌, பொய்கைநல்லூர்‌ 
பெருமாள்‌ கோயில்‌ எதிரில்‌ உள்ள கற்பலகை. * 
காலம்‌: இராட்டிரகூட அரசன்‌ கன்னர தேவன்‌, யா:29 (இ. பி.968). 


செய்தி: திருவமுதுக்கு நிலக்கொடை, 


ஸ்வஸ்திஸ்ரீ கந்நர தே 
வற்கு யாண்டு 29 ஆ 

வது தாமற்‌ கோட்டத்து 

ப்‌ பொய்கை ஞல்லூர்‌ ஸ 
பையோம்‌ எம்மூர்‌ அமு 
த்தி விஷ்ணு க்ருகத்து பெருமானடிக 
ளுக்கு திருவகத்த்ச்ரவ 

ரத்து பெருமாளுக்கும்‌ இ 

9 ராத்திருவமிர்த்து காட்டுவ 
10 தற்கு அயிற்காட்டு ஈறலூர்‌ 
11 மாத பூத்த க்ரமவித்தன்‌ 

12 எல்லைக்குக்‌ கிழக்கு ஐநூ 
13 று குழியும்‌ மஹா விஷ்ணு 
14 க்களுக்காகவும்‌ இதனோ 
15 டும்‌ கிழக்கடைய ஐநூ 

16 று குழியும்‌ மஹா தேவர்க்‌ 
17 காகவும்‌ இத்திருவமிர்த்து 
18 முட்டில்‌ அவ்வாண்டு வாரி 
19 யஞ்‌ செய்வாரேய்‌ மெய்வே 
20 றுநிசதம்‌ அரைக்காற்‌ பொ 
21 ன்‌ தண்டிப்பதாக குடுதோ 
22 ம்‌ ஸபையோம்‌ பணிக்‌ 

23 கச்‌ சோழநாட்டு திருவிந்தளூர்‌ நா 
24 ட்டுதிருவிந்தளூர்‌ .. 


ம ௩3 லாக பும்‌ 04 


ஆய்வின்போது உதவிய பொய்கைநல்லூர்‌ ஆசிரியர்‌ கோ.௮ண்ணாமலை, பி.லோகன்‌, 
சி.இராஜி, ஏழுமலை, மாணவர்‌ வெங்கடேசன்‌ ஆகியோர்க்கு நன்றி. 


ஆவணம்‌ 74, 2003 3 


4. கமுதி அய்யனார்‌ கோயில்‌ 
கல்வெட்டுகள்‌ 





பொ. இராசேந்திரன்‌, மதுரை. 
சொ. சாந்தலிங்கம்‌, மதுரை. 
4:1 
இடம்‌: இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, கமுதி வட்டம்‌, கமுதியிலிருந்து 
அருப்புக்கோட்டை செல்லும்‌ சாலையில்‌ அமைந்துள்ள வழிவிட்ட 
அய்யனார்‌ கோயிலில்‌ தனிக்கல்‌. 
காலம்‌: இ.பி.10ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி: வட்டெழுத்துக்‌ கல்வெட்டு. அரிகேசரி ஈஸ்வரம்‌ என்னும்‌ சிவன்‌ 
கோயிலுக்கு நந்தாவிளக்கு எரிக்க 15 காசு கொடை அளித்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ கோச்சடை ... 
கு யாண்டு... 

ம்‌ யாண்டு கும்ப ஞா... 
லாக திருப்‌ பொற்‌ . 
அரிகேசரி ஈசுவர . . . 

ர்க்கு நொந்தாவிளக்கு . . . 

கு இவ்வூர்‌ தேவ .. 

நங்கை ஆயின திரு . 

மகள்‌ சோநை .. . 

10 த்தி வைத்த நிறை கு 

11. ழங்காசு பதினைந்‌ 

12 காசினால்‌ காசின்‌ வாய்த்‌ திங்‌ 
13 கள்‌ நாழி நெய்ப்‌ பொலியாக 
14 த திங்கள்‌ பதினைந்‌ நாழி . 
15 நெய்யா[லு]ம்‌ நிசதிப்ப 

16 டி. உரிய்‌ நெய்யால்‌ இரு நொந்‌ 
17 தா விளக்கு முட்டாமே எரி 
18 ப்பதாக இத்தளிஇல்‌ அக 

19 நாழிகையார்க்கு நெய்ப்‌ பொ 
20 லி ஊட்டாக குடுத்த .. 


OOO FW N = 


(கல்லின்‌ பின்புறம்‌) 


21 . . குளரிக்க அக நா 
22 . ழிகுடுத்த நி 


ஆவணம்‌ 14, 2003 


23 
24 


கீ்‌ உல 
26 


4:2 
இடம்‌: 


காலம்‌: 
செய்து: 


ஜே ஜூ. கேளு. WN 


டட ஆம்‌ பட பட்‌ பம்‌ 
ஆ தே ல்‌ 2 0 


. . ந்‌ செம்பினால்‌ வி 

. ன்று நிறை அறுவ 

லையால்‌ 

. (கல்வெட்டு முற்றுப்‌ பெறவில்லை), 


மேற்படி கல்லின்‌ பின்புறம்‌ தொடர்ச்சியாக வெட்டப்பட்டுள்ளது. 
முதலாம்‌ பராந்தக சோழன்‌ (907-955). 
செய்தியைத்‌ தெளிவாக அறியமுடியவில்லை. 


. திரை கொண்ட கோப்ப 
. ௨உன்மக்கு யாண்டு இ 
. . வது இவ்வாண்டு 

. நாட்டுத்‌ திருப்‌ 

- பொற்‌ புனத்து அரி 
கேசி ஈச்சுரத்து மாதேவ 
ர்க்கு பங்குனித்‌ திங்கள்‌ மு 
தலாக தண்டி சிர்‌ தொங்க 
னைச்‌ சாத்தி இவ்வூர்ப்‌ [படை] தே 
வன்‌ சேந்தன்‌ இரையான்‌ அரி 
கேசரி ஈச்சுவரத்து மாதேவர்‌ 
க்கு அட்டு முப்பது மாதே 
[வர்‌] பக்கல்‌ சேந்தன்‌ ஸ்ரீ 


ஆவணம்‌ 14, 2003 


5. கூவனூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 





கோ. விசயவேணுகோபால்‌, பாண்டிச்சேரி. 
௪. சுப்பராயலு, தஞ்சாவூர்‌. 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌, திருக்கோவிலூர்‌ வட்டம்‌, கூவனூர்‌ பரமசிவ 
நயினார்‌ வீட்டுக்‌ கொல்லையில்‌ உள்ள பலகைக்‌ கற்களில்‌ இ.பி.10ஆம்‌ 
நூற்றாண்டு எழுத்தில்‌ கல்வெட்டுகள்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. முதற்‌ 
கல்வெட்டு குப்பை பிரமாணி என்ற சமணர்‌ பன்னிரண்டு நாள்‌ நோற்று 
மறைந்த பின்னர்‌ அவர்‌ நினைவாக நடப்பட்ட நிசீதிகை (பாணித்தறி) 
பற்றியது. கல்வெட்டில்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ எழுதப்பட்டுள்ளது. 
தொடக்கத்தில்‌ சில மந்திரச்‌ சொற்கள்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. 'கைபாணி' 
என்ற தொகைச்சொல்‌ சமண சமய நம்பிக்கையைப்‌ புலப்படுத்துவதாகும்‌. 
சமண த்தி (படம்‌ அட அல்‌, தேவர்‌, மானிடர்‌ ஆகியோரது உயிர்கள்‌ 
பிரியும்போது என்ற வடிவில்‌, சுட்டு விரலும்‌ ஆட்காட்டி விரலும்‌ 
விரிந்திருப்பது போலப்‌ பிரியும்‌ (இதற்கு பாணி முகமெனவும்‌, பாணி 
முக்தாகதி எனவும்‌ வேறு பெயர்களுண்டு). விலங்குகளின்‌ உயிர்‌ பிரியும்‌ 
போது 'ப' என்ற வடிவில்‌ பிரியும்‌ (இதற்கு லாங்கல கதி என்பது பெயர்‌). 
நரகர்‌ உயிர்‌ பிரியும்‌ போது ஆக என்ற வடிவில்‌ பிரியும்‌ (இதற்குக்‌ 
கோழமூர்த்தி கதி என்று பெயர்‌). தத்துவார்த்த உ எனும்‌ ட்‌ இதன்‌ 
விளக்கம்‌ உன்னது: சீவகசிந்தாமணியிலும்‌ NS ER TT 
இம்முறை "பாணிமுகம்‌' எனக்‌ பங்கைக்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது (குணமாலையாரி 
லம்பகம்‌ 948). கல்வெட்டில்‌ "கைபாணி'" 
எனவும்‌ "பாணித்தறி" எனவும்‌ குறிப்பிடப்‌ 
பெறும்‌ இம்மரபினைச்‌ சுட்டிக்‌ காட்டும்‌ 
வகையில்‌ அருகில்‌ உள்ள பலகைக்‌ 
கல்லில்‌ இப்பாணிச்‌ சன்னம்‌ பொறிக்கப்‌ 
பட்டுள்ளது. 'பிரமாணி' என்ற சொல்‌ 
சாத்திரங்களில்‌ வல்லவர்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்‌. எனவே சமண சாத்திரங்களில்‌ .. 
வல்லவரொருவர்‌ பன்னிரண்டு நாட்கள்‌ கடல 
உண்ணா நோன்பிருந்து (சல்லேகனை) 
அவர்‌ உயிர்‌ பிரியும்‌ பாங்கினை நினைவு 
கூர்ந்து இக்கல்வெட்டு பொறிக்கப்பட்டு 
உள்ளது எனக்‌ கருதலாம்‌. 





ஒம்‌ நமோ பகவதோ எனத்‌ தொடங்கும்‌ இரண்டாம்‌ கல்வெட்டு பெண்‌ 
தெய்வ வழிபாட்டோடு தொடர்புடையது எனக்‌ கருதத்தக்க வகையில்‌ பல 
மந்திரச்‌ சொற்கள்‌, தொகைச்‌ சொற்கள்‌ ஆகியனவற்றைக்‌ கொண்டுள்ளது. 


6 ஆவணம்‌ 14, 2003 


அருகிலேயே பின்வலக்‌ கையில்‌ சூலமும்‌ பின்‌ இடக்கையில்‌ உடுக்கையும்‌ 
முன்‌ வலக்கை அபயத்திலும்‌ முன்‌ இடக்கை தொங்கவிட்ட நிலையிலும்‌ 
உள்ள நின்ற பெண்‌ தெய்வ உருவம்‌ கோட்டு வடிவில்‌ காணப்படுவதால்‌ 
இம்மந்திர உச்சாடனங்கள்‌ இப்பெண்‌ தெய்வத்திற்கு உரியன எனக்‌ 
கருதலாம்‌. உருவத்தின்‌ வலதுபுறத்தில்‌ இரண்டடுக்குக்‌ குத்துவிளக்கும்‌, 
இடதுபுறத்தில்‌ பெண்‌ உருவமும்‌ காணப்‌ படுகின்றன. உருவத்தின்‌ தலைக்கு 
இருபுறமும்‌ சூலங்கள்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. தாந்திரீக வழிபாட்டினைப்‌ 
பொறுத்த வரையில்‌ உருவ அமைப்பும்‌ சூலம்‌ போன்ற சின்னங்களும்‌ சமண, 
பெளத்த, இந்து சமயங்களிடையே வேறுபாடின்றிக்‌ காணப்படுகின்றன. 
எனவே இப்பெண்‌ தெய்வம்‌ சமணம்‌ சார்ந்த இயக்கி வழிபாட்டோடு 
தொடர்புடைய தாகலாம்‌. இக்கல்வெட்டில்‌ காணப்படும்‌ மந்திரச்‌ சொற்கள்‌ 
"வைரவ பத்மாவதி கல்ப" எனும்‌ சமண நூலிலும்‌ காணப்படுகின்றன. 
இந்நூலின்‌ காலம்‌ இ.பி.6-7ஆம்‌ நூற்றாண்டாகலாம்‌. சமணர்‌ ஒருவரின்‌ 
நிதிகை அருகே இது காணப்படுவதால்‌ மறைந்த சமணர்‌ பத்மாவதி 
இயக்கி வழிபாடு செய்து வந்தவர்‌ எனக்‌ கருதலாம்‌. பொதுவாகத்‌ தந்திர 
வழிபாட்டோடு தொடர்புடைய உருவங்கள்‌, யந்திரங்கள்‌, மந்திரங்கள்‌ 
இரகசியமாகவே போற்றப்படும்‌. இங்கு முதன்முறையாக இவை 
கல்வெட்டில்‌ பொறிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்‌ 
தக்கது. 


924 
முன்பக்கம்‌ 
1 ஸ்வஸ்திஸ்ரீ 
2 ஓம்‌ க்விரம்‌ 
3 ரிம்‌ ஹ்ரீம்‌ 
4 குப்பை பிர 
5 மாணி... 
6 கைபாணி 
பின்பக்கம்‌ 
1 ஷ்ரீம்‌ ஜினம்‌ 
2 ரதம்‌ ஸ்ரீஹ்‌ 
3 பன்னிரண்டு 
4 ஸனோற்று நட்ட 
5 பாணித்தறி உ 
9:2 


1 ஓம்‌ நமோ ப; க;வ 
தோ ஸர்வ விநா 
3 கறி பாத; ஹஹந 





ல 


ஆவணம்‌ 74, 2003 | £7 


மூ. -4 இருக கவே 


10 


சம்‌. 
வம 


12 
13 
14 
15 
16 
17 


ரவ்வந த்த, ராம்‌ ஸர்வ விஷ 
நாசிநி - ஹ்ராம்‌ - ஹ்ரி 

ம்‌ - ஹ்ரேம்‌ = ஹ்ரைம்‌ - 
ஹ்ரோம்‌ ஹ்ரோம்‌ [சாந்தத,] 
கோம்‌ - ஸசாறஓம்‌ 

க்ரீம்‌ ஓம்‌ கரேம்‌ ஓம்‌ க்ரீம்‌ ஓம்‌ 
மாஉளம 

ஹலமாம்‌ மாலம்‌ 

௮௮௮௮ ஆம்‌ மாஎலஐ 
ஜ்க்ரைம்‌ 

ஹ்ரீம்‌ ஹ்ரீம்‌ ஹ்ரீம்‌ 
நிதே,வி ஸர்வ பூத 
ஸம்ஹரி ஸ்வாஹ 


ஓம்‌ நமோ ப,க;வதோ 
பாரியசவதி, துகராயநீ 
லகண்டி - நிமலக்ஷி - 
நாகதுதி - அம்ருத வரு 
ஷெணி - சிரக்‌;ய - ஆதே, 

௯ - ஹர - பர - ஹீம்புட்‌ 
போ,ஹம்‌ [ஸ] 

ங்ம்ரை .. . ட்மமரை 
ஸ்ய... ஸ்ய 

குபஞ்சம்‌ ரை ஷ்ம்ரை [ஹ்ரை] 
ஸ்யம்‌ ஸ்யம்‌ ஸ்யம்‌ 

ஓம்‌ ரம்ம்ரி ஹ்ரிம்‌ ஜக்ரை .... 
டை 

திரந்‌ 

திருநீலகண்டிம்‌ 

பஸ; 


ஹ்ரைம்‌ ஸ்ரீ 


ஆவணம்‌ 





14, 2003 


மத 
காலம்‌: முதலாம்‌ பராந்தகன்‌, யா: 15 (கி. பி.921). 


செய்தி: பாண்டையூர்‌ நாடு என்பது கல்வெட்டின்‌ புதிய செய்தியாகும்‌. 


. ண்ட கோப்பரகேசரி 
. . . ற்மற்கு யாண்டு [ப] தினைஞ்‌ 
சா. . . முனைப்பாடிப்‌ பாண்டையூர்‌ 
நாட்டுப்‌ பாண்டையூர்‌ இருந்து வா 
மும்‌ தொட்ட... 


Oa > (WN 


ஆவணம்‌ 14, 2003 





7. திருச்செங்காட்டாங்குடி சீராள தேவர்‌ 
கல்வெட்டு 





சூ. சுவாமிநாதன்‌, மைசூர்‌. 


இடம்‌: தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, நன்னிலம்‌ வட்டம்‌, திருச்செங்காட்டாங்குடி 
உத்திராபதிசுவர கோயிலுள்‌ அமைந்துள்ள கணபதச்சுவரர்‌ என்ற சிறு 
கோயிலின்‌ மேற்குச்‌ சுவர்‌. 

காலம்‌: முதலாம்‌ இராசராச சோழன்‌, யா:29", (௫. பி.1014). 

செய்தி: மருகல்‌ நாட்டைச்‌ சார்ந்த தாயன்‌ ஸ்ரீ கிருஷ்ணன்‌ என்பார்‌ மருகல்‌ 
நாட்டுத்‌ தேவதானமான திருச்செங்காட்டாங்குடியில்‌ சீராள 
தேவரின்‌ பிறந்த தினமான சித்திரை மாதம்‌ திருவாதிரை 
நட்சத்திரத்தினான்று அடியார்களுக்கு கோயிலிலுள்ள சிறுத்தொண்ட 
நம்பி மாளிகையில்‌ உணவளிக்க கண்ணபுரத்திலுள்ள நிலத்தை 
அளித்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ 
திருமகள்‌ போல 
[ப்பெ]ருநிலச்செல்வி 
யும்‌ தனக்கேயுரிமை பூண்ட 
மை மனக்‌ கொளக்‌ காந்தளூர்‌ 
சாலை கலமறுதரூளி வெங்‌ 
கை நாடும்‌ கங்க பாடியும்‌ த 

கை பாடியும்‌ நுளம்பபா 
டியும்‌ குடமலை நாடும்‌ கொல்‌[ல] 
மும்‌ கலிங்கமும்‌ எண்டிசை 

. ம்தர ஈழ மண்டலமும்‌ தி[ண்‌] 

[ட.]றல்‌ வென்றித்‌ தண்டாற்‌ [கொண்‌] 
[டு] தன்னெழில்‌ வளர்‌ ஊழியு 
[ெளல்லா யாண்டும்‌ தொழு[தெ] 
[ழ] விளங்குமி யாண்டே செழி] 
யரைத்‌ தேசுகொள்‌ ஸ்ரீகொவி 
ராஜ ராஜ ராஜ கேசரி வநமரா[ன] 
ஸ்ரீராஜராஜதேவர்க்கு யா[ண்‌] 
டு 29 ஆவது மும்முடி சே[£] 
ழூ வளநாட்டு மருகல்‌ நாட்டு .. . 


பம -4 ௫௨ ன 


NRE ம வம டம்‌ 
மெ மம ௩ மெ வல 


ந்‌ 
ஆண்டறிக்கை, 1973, எண்‌.57, ஆண்டறிக்கையில்‌ ஆண்டு 19 என்று வாசித்துள்ளனர்‌. 


ஆவணம்‌ 14, 2003 11 


12 


21 
கச்‌ 
23 
24 
25 
26 
27 
28 
29 


30 
31 
ச 
33 
34 
39 
36 
37 
36 
39 
40 
41 
42 
43 
44 
45 
46 
47 
48 
49 
50 
91 
52 
ழி 
54 
லல 
26 
a 
29 
a 
00 


. . .கீகையுடையான்‌ தாயன்‌ ஸ்ரீ 
கிருஷ்ணனேன்‌ இன்னாட்டுத்‌ தேவதா 
னம்‌ திருச்செங்காட்டுக்‌ குடிச்‌ 

சீராள தேவர்‌ சித்திரைத்‌ திரு 
வாதிரைத்‌ திருநாளில்‌ சிறு[த்‌] 


'[[ெொதொண்டனம்பி மாளிகை[யி] 


[லெய்‌ வைச்ச உடையார 
[டி]யார்க்கு ஆஹாரமி[ட]ச்செ[ய்‌] 
து குடுத்த நில[மா]வது இ[ன்‌] 
னாட்டுத்‌ திருக்கண்ணபுரத்தி [ல்‌ 
நீர்‌] னிலன்‌ வெண்புலத்து 
நானும்‌ என்‌ 

னநுவையத்‌ 

தாரு ஊரோமு[ம்‌] 
இறையிறுக்க 

சந்திராதித்த[வ] 

ல்‌ நிற்க்க செய்‌ 

து குடுத்த நிலனா 

வது அரைய்‌ பு 

லத்தில்‌ 

ச்‌ சின்னமு மிகுதி 
க்குறைமையுள்‌ 

ளடங்க இறையி 

லியாக குடுத்த நி 

லத்துக்‌ கெல்லை 

கீழ்பார்‌ கெல்லை 

ஊரோம்‌ நிலத்து 

க்கு மேற்கும்‌ தென்‌] 
பார்க்கெல்லைகு 

வரம்புக்கு வடக்கு 

ம்‌ மேல்பார்கெ[ல்லை] 
திருக்கண்ணபு[ர] 

த்து நியாய ந 

டை விளாகத்து 

[க்கு]க்‌ கிழக்கும்‌ வ[ட] 
பார்க்கெல்லை 

(யாம .. ஈய 

காலுக்குத்‌ ெ. . . கும்‌ இவ்விசைத 
. .. பெரு நான்‌ [கெ] ல்லையிலும்‌ ஈ 
நில... வ ச்சின்‌[ன] 


ஆவணம்‌ 74, 2003 


61 
62 
65 
64 
65 
66 
67 
68 
69 


(ன்‌ 


71 
12 
13 


மிகுதிக்‌ குறை [யு]ம்‌ யுள்ளடங்க உ 
டையார்‌ [சித்திரைத்‌] திருவாதிரைத்‌ 
திருநாளில்‌ சி[று]த்‌ தொண்டனம்பி ம 
ஈளிகையிலே . . . டயார்‌ திருவிழாச்‌ 
செவிக்க வந்த . . . [ஸி]களுக்கு ஆஹ 
ஈரமிட நாநு ... ன்னநுவய 

த்தாரும்‌ இ . ரோமும்‌ சந்தி 
ராதித்தவல்‌  . யிறுக்க சந்தி 
ராதித்தவல்‌ . . [சி]யர்க்கு ஆஹா 
.மிடஇறை...து குடுத்தே[ன்‌] 
[சீராள] . . . டயா 

ன்‌ தாயன்‌ ஸ்ரீ கு .. . னேன்‌ இ 
வநாஸேச்வர ரக்ஷை 


ஆவணம்‌ 14, 2003 


13 


8. தர்த்தமலைக்‌ கல்வெட்டு 


க. பன்னீர்செல்வம்‌, மைசூர்‌. 


இடம்‌: தருமபுரி மாவட்டம்‌, அரூர்‌ வட்டம்‌, தீர்த்தமலை தர்த்தகிரீஸ்வரர்‌ 
கோயிலின்‌ மேற்குப்‌ பக்கச்‌ சுவர்‌. * 

காலம்‌ : முதலாம்‌ குலோத்துங்கன்‌, யா:12 (இ. பி. 1082). 

செய்தி: கற்கடகமாராய பூமிநாயகன்‌ என்பவனின்‌ சொல்படி திருமுனைப்‌ 
பாடியைச்‌ சேர்ந்த கொற்றந்தை பொன்னன்‌ என்பவன்‌ புறமலை 
நாட்டில்‌ உள்ள குறிச்சிலிப்பாடியில்‌ அமைந்துள்ள எரிமணலில்‌ 
கழு ஏறும்போது ஏற்பட்ட உடல்வலி சரியாக வேண்டு 
மென்பதற்காக தீர்த்தமலை இறைவனுக்கு அமுதுப.டிக்கு 
கொடையாக நிலம்‌ அளித்தமை. கழுஏறுதல்‌ என்பது வழக்கத்திற்கு 
மாறான பொருளில்‌ இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகத்‌ 
தெரிகிறது. 


ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவநச்‌ சக்கரவர்த்திகள்‌ 
ஸ்ரீகுலோத்துங்க சோழ தேவற்கு இயா 
ண்டு பந்நிரண்டாவது கற்கடமாராயபூமி 
நாயகர்‌ சொற்படி திருமுனைப்பாடி நற்‌ 
றகொற்றன்தை பேராயிரமுடையாந்‌ பொந்ந 
நேன்‌ புறமலைநாட்டுக்‌ குறிச்சிலிபாடியில்‌ எரி 
மணலில்‌ கழு ஏரி எந்‌ ஸரீர வருத்தத்தா 
ல்‌ உடையார்‌ தீர்த்தமலை உடையாற்கு 
அமுதுபடிக்கு திருமடைப்பள்ளிப்புறமாக படலந்‌ பூமிநா 
0 யநும்‌ கொற்றந்தை பொந்நநும்‌ ஆக விட்டோ[ம்‌] 
11 கொற்றந்தை பொந்தந்‌ குடிநீங்காத தேவதாநமாக உழு 
12 து வாரமிடக்‌ கடவேந்‌ இது பன்மாயேசுர 
13 இரகெக்ஷ 


4 ழு 0-3 ஐூ.றா ஐ மொடு = 


இக்கல்வெட்டை வெளியிட அனுமதி அளித்த இந்திய தொல்லியல்‌ அளவீட்டுத்‌ துறையின்‌ 
கல்வெட்டுப்‌ பிரிவு இயக்குநர்‌ அவர்களுக்கு நன்றி, 


14 ஆவணம்‌ 14, 3003 


9. புதுக்கோட்டை மாவட்டக்‌ 
கல்வெட்டுகள்‌ -1 





இரா. பாஸ்கரன்‌, புதுக்கோட்டை. 
௧௫௬. இராஜேந்திரன்‌, புதுக்கோட்டை. 


9:1 
இடம்‌: கொடும்பாளூர்‌ முசுகுந்தேஸ்வரர்‌ கோயில்‌ எதிரே மண்தரையில்‌ 
உள்ளகல்‌. 


காலம்‌ : முதலாம்‌ ஆதித்தன்‌, யா:27 (கி.பி. 897). 


1 ஸ்வஸ்திஸ்ரீ கோ ராஜகேசரி பன்மர்‌ 

2 க்கு யாண்டு 27 ஆவது இவ்வா 

3 ண்டு உறத்தூர்‌ கூற்றத்துக்‌ கொ 

4 டும்பாளூர்‌ திருப்பூதி ச்டிவரத்‌ 

5 து மஹாதேவர்க்கு ஒரு திரு நொந்தா வி 
6 எக்கு .. . 


கி 
இடம்‌ : கொடும்பாளூர்‌ முசுகுந்தேஸ்வரர்‌ வெளி மண்டபம்‌. 
காலம்‌ : கி.பி.13ஆம்‌ நூற்றாண்டு. 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீஇ 5 என்‌ முருக்கன்‌ 
2 க்கால்‌ செய்வித்‌ 6 கொண்டநான 
3 தான்‌ கொடும்ப 7 முடிகொண்டப்‌ 
4 ஈளுூர்‌ கைக்கோ 8 பல்லவரையந்‌ 
9:3 
இடம்‌ : திருக்கோகர்ணம்‌ ஸ்ரீபிரஹதம்பாள்‌ கோயில்‌ எதிரே உள்ள மண்டபத்‌ 
தூண்‌. 


காலம்‌: கி.பி.17ஆம்‌ நூற்றாண்டு, 

செய்தி: பல்லவராய மாணிக்கத்தாளின்‌ காலம்‌ கி.பி.1616 ஆகும்‌. இந்த 
மண்டபமும்‌ அதே காலத்தில்‌ கட்டப்பட்டிருக்க வேண்டும்‌. எனவே 
ஸ்ரீபிரஹதாம்பாள்‌ கோயில்‌ கி.பி.1676கீு முற்பட்டது எனக்‌ 
கூறலாம்‌. 


ஆவணம்‌ 14, 2003 15 


1 நள வருடம்‌ தைய்‌ மாதம்‌ 4 மாணிக்கத்‌ 


2 யிந்த மண்டபம்‌ 5 தாள்‌ எதியார்‌ 
3 பல்லவராய 6 புண்ணியம்‌ ௨. 
9:4 


இடம்‌: மேற்படி மண்டபத்‌ தூண்‌. 


காலம்‌ : கி.பி.17ஆம்‌ நூற்றாண்டு. 


1 ஸ்ரீமல்லப்பன்‌ 
2 சதா சேர்வை 


9:5 

இடம்‌ : திருக்கோகர்ணம்‌ கோயில்‌ சிற்ப மண்டப விதானம்‌ (கூறை). 

காலம்‌ : புதுக்கோட்டை அரசர்‌ முதல்‌ ராயத்‌ தொண்டைமான்‌ (இ.பி. 1% - 
1730). 


1 ராயத்‌ தொண்டைமானாற்‌ உபையம்‌ 


9:6 

இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, மலையக்‌ கோயில்‌, சுப்பிரமணியர்‌ 
கோயில்‌ பாறைப்‌ படிக்கட்டு அருகில்‌. 

காலம்‌ : சகம்‌ 1808, (இ. பி.1880). 

செய்தி: இருமலை சமுத்திரம்‌ பெரிய கருப்பன்‌ செட்டியார்‌ மகன்‌ ராமநாதன்‌ 
செட்டியார்‌ மலைக்கும்‌ சுனைக்கும்‌ செல்லுவதற்கு படிக்கட்டுகள்‌ 
அமைத்துக்‌ கொடுத்தமை. 


சுபஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ 180 

3 கலியுகாதி 4982 யிங்கி 

லீஷ்‌ 1880க்கு தமிழ்‌ விசு வருடம்‌ 

ஐப்பிசி மாதம்‌ 14௨ மலையக்‌ கோவிலு 

க்கு கேறளசிங்க வளநாடாகிய பிறம்‌ 

பூர்‌ நாட்டில்‌ யிலுப்பக்‌ குடியான்‌ புகளி 

டமான பட்டணத்தில்‌ சூடாமணி புறமுை 

டயான்‌ நச்சாந்துப்‌ பட்டியென்று விளங்‌ 

கிய திருமலைச்‌ சமுத்திறத்திலிருக்கும்‌ பெரிய 
0 கருப்பன்‌ செட்டியார்‌ மகன்‌ றாமநாதன்‌ 


சே சக ப்ரம்‌ வ 


ட. ழூ ஐ 5 


16 ஆவணம்‌ 34, 2003 


11 செட்டி உள்ளிட்டார்‌ மலையடிவாறம்‌ . . . 
12 டு மலைக்கி போயிவற படியும்‌ செய்‌ 

13 து சுனைக்கி போய்வறப்‌ படியும்‌ இப்‌ 

14 படி வைத்த தர்மம்‌ பெ.ராம. சி 

15 இவை எழுதினது 1880 யிங்கு லீஷ்‌ 

16 செப்டம்பர்‌ மாதம்‌ 10ம்‌௨ சி சுபானு ன) ஆ 
17 வணி மாதம்‌ 12௨ திங்கள்‌ கிழமை 


ஆவணம்‌ 14, 2003 


17 


10. புதுக்கோட்டை மாவட்டக்‌ 
கல்வெட்டுகள்‌ - 11 





இரா. பாஸ்கரன்‌, புதுக்கோட்டை. 
பு.சி. தமிழரசன்‌, புதுக்கோட்டை. 


10:1 

இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருக்கோகர்ணம்‌ குடைவரையின்‌ 
மகாமண்டபம்‌. 

காலம்‌ : இரண்டாம்‌ குலோத்துங்க சோழன்‌, யா:3, (இ. பி.1136). 

செய்தி: இராஜரான்‌ கலிங்கு செய்வித்த இரும்பாழியைச்‌ சேர்ந்த மறவன்‌ 
அனபாய நாடாழ்வானுக்கு தென்கவினாட்டு நாட்டார்‌ நெல்‌(?) 
கொடுத்தமை. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர்க்கு யாண்டு 3றாவ 

2 து செயசிங்க குல கால வளனாட்டு தென்‌ கவினாட்டு நாடாய்‌ இசைஞ்ச 
3 நாட்டோம்‌ இராஜரான்‌ கலிங்கு செய்வித்த இரும்பாழி மறவன்‌ 

4 அரசன்‌ தேவனாந அனபாய னாடாழ்வானுக்கு இறுப்பாக மாத்தால்‌ 


10:2 

இடம்‌ : புதுக்கோட்டை மாவட்டம்‌, பூங்குடி நுழைவாயிலில்‌ உள்ள புளிய 
மரத்தடி. 

காலம்‌ : கி.பி./3ஆம்‌ நூற்றாண்டு, 

செய்தி: கல்வெட்டின்‌ இருபுறமும்‌ அழகான குத்து விளக்குகள்‌ 
செதுக்கப்பட்டுள்ளன. ஊர்ப்பெயர்‌ சொல்லும்‌ கல்‌, 


1 ஸ்வஸ்தி 
2 ஸ்ரீ இவ்வூர்‌ பகைத்த 
3 லைப்பாடி நல்லூர்‌. 
10:3 
இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, அறந்தாங்கி வட்டம்‌, எட்டியத்தளி 
சிவன்‌ கோயில்‌. 


காலம்‌ : மன்மத, (இ.பி. 1518-19). 


18 ஆவணம்‌ 14, 2003 


செய்தி: தவறுதலாக மாற்றிக்‌ கொடுக்கப்பட்ட கோயிற்கணக்குக்‌ காணியாட்சி 
மீள உரியவர்க்கு வழங்கப்பட்டமை. 


மன்மத வருஷம்‌ ஆ[னி மாதம்‌] ஸ்ரீமது பொன்னம்பல 

நாத தொண்டைமானார்‌ . . . தென்னவ தரையர்‌ 

க்கு வரக்காட்டின காரியம்‌ இட்டியூர்த்தளி கோயில்‌ கணக்கு உ 
ன்னிட காணியாட்சி என்கிற விபரம்‌ அரியாதபடியாலெ பூ 
பாலராயன்‌ மகனுக்கு குடுத்தோம்‌ உனக்கு பூர்வம்‌ இட்‌ 
டியூர்த்தளி நாட்டு மங்கலம்‌ கரையூர்‌ உன்னிட தனிக்கா 
ணியாட்சி எந்கிற விபரம்‌ கேட்டோம்‌ ஆகையாலே நாம்‌ 
அவனுக்கு குடுத்த காணியாட்சியும்‌ ஓலையும்‌ கொண்டு ௮ 
வனுக்கு பரமில்லை பூர்வ்வம்‌ போலெ இட்டியூர்த்தளி நாட்டு ம 
10 ங்கலம்‌ கரையூர்‌ உன்‌ [வயத்தனி] காணியாட்சி யாகவே 

11 பற்றி சந்திராதித்தவரை செல்ல அனுபவித்துக்‌ கொள்ளவும்‌. 


OOO மொல ட 


10:4 
இடம்‌: மேலது. 
காலம்‌ : .பி.13ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: சிவராத்திரிக்கு இரு விளக்குகளும்‌, பூசாரிகுடி வயலில்‌ உள்ள தச்சன்‌ 
நாற்றங்காலிலும்‌ காராண்கிழமையாக நீர்வார்த்துக்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ நாட்டிமங்கலத்தில்‌ உதைய 
ன்‌ அரங்குளவனான பழிபயங்கர பேரை 
யனேன்‌ சிவலாத்திரைக்கு இரு விளக்கு 
க்கும்‌ பூசாரி குடி வயலில்‌ தச்சன்‌ நாற்ற 
ங்கால்‌ காராங்கிழமையாக நீர்‌ வாத்தேன்‌ 


A> ANT 


ஆவணம்‌ 14, 2003 19 


17, நீர்ப்பாசனக்‌ கல்வெட்டுகள்‌ 


௧௬. இராசேந்திரன்‌, புதுக்கோட்டை. 
11:1 
இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, இலுப்பூர்‌ வட்டம்‌, தேராவூர்‌ 
தென்னன்பாடி கண்மாய்‌ மடைத்தரண்‌. 
காலம்‌ : குலோத்துங்க சோழன்‌, (க. பி.13ஆம்‌ நூற்றாண்டு). 


செய்தி: ஒற்றியூர்‌ நங்கைமகள்‌ உடையாளான விச்சாத்திர தலைக்கோலியார்‌ 


குமிழி செய்தது. 
1 ஸ்வஸ்திஸ்ரீ இக்‌ 7 மகள்‌ உடை 
2 [கு] மிழி கொலொ 8 யாளாநஓ 
3 த்துங்க சோழ 9 லோக விஜ்ஜாதிஃர 
4 ந்‌ இது செய்வி 10 தலைக்‌ கோலி 
5 த்தான்‌ நக்கந்‌ 11 யார்‌ தத்தம்‌ [தம்மம்‌ ஸ்ரீ] 
6 ஒற்றி ஊரநங்கை 
11:2 


இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌, வேகுப்பட்டி 
அழகஞ்சான்‌ கண்மாய்‌ தெற்கு மடை. 

காலம்‌: முத்தரையர்‌, யா: 35, (க.பி.900). 

செய்தி: அரிகுல கேசரி முத்தரையன்‌ என்பவன்‌ இக்குளத்தில்‌ குமிழியும்‌ 
மிண்டகமும்‌, கடையங்கிணறும்‌ செய்வித்தமை. 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீ யாண்டு மு 7 கிணறும்‌ செய்வித்‌ 
2 ப்பத்தஞ்சாவது 8 தான்‌[அரையன்‌ கா] 
3 இவ்வாண்டு இக்கு 9 எப்‌ பேராயின அரி 
4 எத்தில்‌ குமிழியு 10 குல கேசரி முத்தரை 
5 ம்கற்காலும்‌ மிண்‌ 11 யனேன்‌ 
6 டகமும்‌ கடையங்‌ 
11:3 
இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, இலுப்பூர்‌ வட்டம்‌, தேராவூர்‌, தேராக்‌ 


குளத்து பெரிய குமிழித்தூண்‌. 
காலம்‌: முதலாம்‌ இராஜேந்திரன்‌, யா:17, (கி. பி. 1029). 


செய்தி: மடை (மணவாளக்கால்‌ மற்றும்‌ மிண்டகம்‌) அமைத்தமை, 


20 ஆவணம்‌ 14, 2003 





1135 
இடம்‌: மேற்படி குளத்தின்‌ இன்னொரு மடைத்‌ தூண்‌. 
காலம்‌: 5.பி.9-10ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: வெள்ளான்‌ சடையன்‌ சோமன்‌ செய்வித்த மடை. 


1 ஸ்ரீஇ 8 சோமன்‌ 

2 வ்வூ 9 [செய்]வி 
3 ர்மான 10 த்துநா 

4 வெள்‌ 11 ட்டின 

5 ளாளனா 12 கால்‌ இவை 
6 யினச 

7 டையஞ்‌ 


9.4. ஆவணம்‌ 74, 2003 


12. இராம்பாக்கம்‌ கல்வெட்டுகள்‌ 


ந. வெங்கடேசன்‌, வில்லியனூர்‌. 


12:1 

இடம்‌: விழுப்புரம்‌ மாவட்டம்‌, இராம்பாக்கம்‌, இலட்சுமி நாராயணப்‌ 
பெருமாள்‌ கோயில்‌, அர்த்த மண்டபத்து உத்திரம்‌. 

காலம்‌ : இ.பி.10 ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: ஊரார்‌ பொறுப்பில்‌ நெய்‌ வழங்கியமை. 


... துக்கு 

பரிசாவது இவனிடை நூ... 

த்த செம்பொன்‌ கொண்டு... 
பொன்னுக்குப்‌ பலிசை யா... 
க்குமாக உழக்கு நெ[ய்‌]யும்‌ இர . 
அட்டுவித்‌ [து]ம்‌ . யூட்டுவா... 
யிதிகளை . ..ம்‌... 

, .டயும்‌ நிக்கி . . 

9 ஈஹணன்‌ கொத்தான்‌ பாக்‌ 

10 கத்து யொம்‌, 

11 பிற்யா நத்து... 

12 ஈண்டு முத்‌ ..இயற்றண்டமி .. 
13 அன்னாள்‌ கோவுக்கு நிசதி எழு... 
14 ,, . வதாகவும்‌ இத்ய த்தி . , 

15 கநி இது கங்கை இடைக்‌ குமரி .. . 
16 செய்த பாவம்‌ கொள்வோமாகவு . . . 
17 தெவதண்டப .. . லுமிய [மன்‌]று... 
18 ஊட்டுவோமாகவும்‌ கைய்யெ .. . 
19 டிக்‌ குடுபடமைம்‌ ஒட்டிக்கு [டு] .... 
20 [கொரித்தாந்பாக்கத்து . . . யொம்‌... 
21 [வொம்‌ பாலையூ[ர்‌]ப்பாடி யூரோம்‌ 


ஐ ல்‌ ஐ. யா உ பும்‌ ப 


12:2 

இடம்‌: விழுப்புரம்‌ மாவட்டம்‌, இராம்பாக்கம்‌, திரிபுராந்தக ஈஸ்வரம்‌ 
கோயில்‌ மகாமண்டப திருநிலைக்கல்‌. 

காலம்‌: பிறமாதி, கார்த்திகை, 8. 


செய்தி: மண்டபம்‌ கட்டியமை. கல்வெட்டு முழுமையாக இல்லை. 


ஆவணம்‌ 15, 2003 23 


1 ஸ்வஸ்தி 17 டாந்‌ தியதி 

2 ஸ்ரீமன்ம 18 மதுசிட 

3 ஹாமண்‌ 19 டிராச[னே] 
4 டலீசுவர 20 ன்வா 

5 ன்பாை 21 ன்‌ பாக்க 

6 ஷக்குத்த 22 த்து உடை 

7 ப்பும்‌இரா 23 யார்‌ திருவ 
8 யர்கண்‌ 24 என்‌ பாக்க 

9 டன்கம்‌ 25 முடைய ந 
10 பண உ 26 யினாற்கு 

11 டயாற்குச்‌ 27 ... விரமண்‌ 
12 சல்லா நின்‌ 28 டபமும்‌ கட்‌ 
13 ற பிறமாதி 29 டு வித்து இந்‌ 
14 வருஷம்‌ 30 நாயனார்‌ ... 
15 கார்த்திகை 


16 மாதம்‌ எட்‌ 


12:3 

இடம்‌: மேற்படி கோயிலின்‌ அர்த்த மண்டபத்துத்‌ தூண்‌. 

காலம்‌: 5. பி.14ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: இறையிலி நிலம்‌ அளித்தமை. சுந்தரபாண்டியன்‌ கோல்‌ 


குறிப்பிடப்படுகிறது. 

1 இறை 17 ஈட்டம்‌ 

2 நிலம்மு 18 திருநாமத்‌ 
3. டமுடி 19 துகாணி 
4 என்றமு 20 ஸர்வ மா 
5 தளைம 21 ந்ய இறை 
6 டுவுக்கு 22 யிலியா 
7 ங்கிழக்‌ 23 க விட்ட 
8 கு சேரந்‌ 24 நிலம்‌ மூ 
9 காலுக்கு வ 25 ன்றுமா 
10 டக்கு தடி 26 இந்நிலமூ 
11 பலவினா 27 ன்று மாவு 
12 ல்‌ சுந்தர 28 ம்‌ சந்திரா 
13 பாண்டி 29 தி,த்தவல்‌ 
14 யன்கோ 30 தன்மமாக நட 
15 லால்திரு 31 த்திகொ 
16 விடைய 32 ள்ளக்க 


24 ஆவணம்‌ 14, 2003 


33 டைவர்க 36 ராசர்‌ எழு 
34 ளாகவும்‌ 37 த்து. 
35 இவை சிட்டி 


12:4 

இடம்‌: மேற்படி கோயிலினுள்‌ அம்மன்‌ கோயில்‌ மண்டபத்தின்‌ மேல்‌ 
தளத்தில்‌ பாவப்பட்டுள்ள கற்பலகை. 

காலம்‌: கி.பி.16ஆம்‌ நூற்றாண்டு ப 

செய்தி: வரிகள்‌ குறித்து. 


பாக்கமுடைய நயினார்‌ . . . 

. மாநப . . . மாய்‌ இருக்கையில்‌ 
௬... த்‌ திருப்பணி மாத பூசைக்கு . . . ன்ன 
. . . அய்யன்‌ தன்மமாக அவதாநி . .. 
திரு அமுதுபடி திருனாள்‌ நடக்கைத்‌ திருபூ 
சை பணிகளொடும்‌ இல்லாதபடியாலே 
இவரடைபாக நட . . , விற்கரை 
பற்று பாம்பூதி றாமனென்றும்‌ 
வான்பாக்கம்‌ சன்னதி தெரு 
வும்‌ பாம்பூரும்‌ உண்டான னான்‌ 
கெல்லைக்கு நடு நன்சை புன்சை 
வான்‌ பயிர்‌ புன்பயிர்‌ வாசல்‌ வால்‌ 
வரி தறிக்கடமை செக்கு கடமை 
மாவடை மரவடை குளவடை ஏரி 
மீன்‌ சகல சுவன்ற ஆதாயமு 
ம்‌ சகல பத்த ஆதாயமும்‌ தன 
நிஷெப செலபாசாண அக்ஷி ஆன 
ம்‌ சித்த சுவரம்‌ முதலாய்‌ . .. 

ட போக தேசுவரம்‌ பங்குகளும்‌ 
அனுபவித்து கொண்டு ஆ 

யம்‌ இடைத்துறை உபை 

ய மாற்கம்‌ முதலாக ... 

தோ ஸ்வ . . . சறுவ 
மாநியமாக அனுபவித்து 


கொள்ளவும்‌ .. . 


மெ 0) ஙே ம 


ரல்‌ ரமி ரமி ரிம்‌ மம்‌ ரும்‌ றம்‌ = EE ம்‌ பட்‌ = பம்‌ டக ப பம்‌ 0 
ஓ ௫௯௭௯ பவட டு மூ. உ ச் கூ ஙு ல்‌ 


ஆவணம்‌ 74, 2003 25 


12:5 

இடம்‌: மேற்படி கோயிலின்‌ உண்ணாழித்‌ தெற்குச்‌ சுவர்‌. 
காலம்‌: கி.பி.14,15 ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: தறிக்கு வரி விதித்தமை. 


1 விஷு வருஷம்‌ கார்த்திகை மீ 28 ௨ ஸ்ரீமது கரணிக்க மநுகரைசயன்‌ 
காரியத்துக்கு . விலத்து குமர யமினார்‌ தன்மமாக திருவான்பாக்கமுடைய 
நயினார்‌ திருநாமத்துக்‌ காணி திருவிராம்பாக்கை பூமிஸ்வரமுடைய 
நயினார்த்‌ தெருவில்‌ கைக்கோளற்கு 

2 தறி ஒன்றுக்கு கால்‌ பணமும்‌ அதுக்கமேல்‌ வந்த குடிக்கு ஆறுமாதமேனி 
பணம்‌ ஒரு வருஷத்துக்கு தறிக்கு அரைக்கால்‌ பணம்‌ ஒரு வருஷத்துக்கு 
மேல்‌ தறிக்கு கால்‌ பணம்‌ கொள்ளக்‌ கடவோம்‌ இன்த தன்மத்துக்கு 
இயாதொரு 

3 வர்‌ ஆகுதம்‌ பண்ணினவன்‌ கெங்கை கரையிலே காராம்‌ பசுவை கொன்ற 
பாவத்திலே போக கடவதாகவும்‌ செழியகங்க நல்லூர்‌ கல்வெட்டு உ: 
நூக்கபிள்ளை தன்மம்‌ 

12: 6 
இடம்‌: மேலது 
காலம்‌: இ.பி.19 ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: மண்டபம்‌ கட்டியது. 


ஸ்ரீமது விக்கிரம ௫ காற்திகை மீ 23௨ 
திருவிளாம்பாகையிசுபரன்‌ கோயில்லிற்‌ கா 
ரமயாஷதான மண்டபம்‌ மகாமண்டப 

ம்‌ சபாவதி கொயில்‌ யிது கட்டிவிச்சது கசுர 
ப்பூர்‌ நமசிவாய ரெட்டியார்‌ குமாரன்‌ குமரப்ப 
ரெட்டியார்‌ அருணாசல ரெட்டியார்‌ செமந்தகர 
ரெட்டியார்‌ குமாரன்‌ சதாசிவ ரெட்டியார்‌ யிவர்‌ 
கள்‌ கட்டி வச்ச சிவாலையம்‌ யிப்படி கணபதி 


மேல ௫. உ யோடு ம 


26 ஆவணம்‌ 14, 2003 


13. அகரம்‌ நாரையூர்க்‌ கல்வெட்டுகள்‌ 





இல. தியாகராஜன்‌, அரியலூர்‌. 

13:1 

இடம்‌: திருவண்ணாமலை மாவட்டம்‌ மற்றும்‌ வட்டம்‌, வேட்டவலம்‌ 
அருகில்‌ உள்ள அகரம்‌ மாரியம்மன்‌ கோயிலின்‌ கற்பலகை. ” 

காலம்‌ : விக்கிரமசோழன்‌, யா:11, (இ. பி.1129). 

செய்தி: இராஜராஜவளநாட்டு தருவெண்ணை நல்லூர்‌ நாட்டு குறட்டூர்‌, 
சுரத்தூர்‌ ஆகிய ஊர்களைச்சார்ந்த மூவர்‌ இவ்வூர்‌ கோயில்‌ 
இறைவனுக்கு அமுதுபடி, திருவிளக்கு ஆகியவற்றிற்கு நூறு குழி 
நிலம்‌ கொடுத்தமை. அடிப்பகுதி தரையில்‌ புதைக்கப்பட்டுள்ளதால்‌ 
கோயில்‌ பெயரையும்‌ ஊர்ப்பெயரையும்‌ அறியமுடியவில்லை. 
திருவெண்ணை நல்லூர்‌ அருகே கொறட்டுரும்‌, வேட்டவலம்‌ 
அருகே சுரத்தூரும்‌ உள்ளன. 

முன்பக்கம்‌ 

- 1 ஸ்வஸ்தி 

ஸ்ரீ திருபுவன ச்‌ 

சக்கரவத்தி 

கள்‌ ஸ்ரீ விக்கிரம 

சோழ தேவர்க்கு யா 

ண்டு 11 பதிநொ 

ன்றாவது ராஜராஜ 

வள நாட்டு [திருமுனைப்பாடி நா] 

ட்டுத்‌ திருவெண்ணை 

10 நல்லூர்‌ நாட்டு குறட்டூர்‌ 

11 ...குவிள... 

112 2 


ஓம -3 இரு உ வு 09 


பின்பக்கம்‌ 
13 வதும்‌ இந்நா 
14 ட்டுச்‌ சுரத்தூர்‌ 
15 க்‌ குறும்பநாந 
16 கல்லநும்‌ புழுக்‌ 
17 குத்தல்‌ அமுதுபடிக்கு குற 


18 ட்டையாந்‌ விளக்கந்‌ 








ந்‌ 


கள ஆய்வில்‌ உதவிய ஜெ.சரோஜா ஜெயச்சந்திரன்‌, ம. சசிக்குமார்‌, இல.மன்னபெருமாள்‌, 
இராமலிங்க கவுண்டர்‌, நாராயணசாமி, தி.சிவஞானகார்த்திகேயன்‌, இரா.மஹாவிஷ்ணு, 
இரா. இராகவேந்திரன்‌ ஆகியோருக்கு நன்றி. 


ஆவணம்‌ 14, 2003 27 


19 சாத்தநான முனையதரை 
20 யநேந்‌ திருத்தி விட்ட 
21 நிலம்‌ குழிநூறு ... 

24 40 

23 


13:2 

இடம்‌: அதே இடத்தில்‌ கற்பலகை, 

காலம்‌ : இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌, யா: 12, (கி. பி.1125). 

செய்தி: அகத்தீஸ்வரமுடையார்‌ கோயிலுக்கு இவ்வூரைச்‌ சேர்ந்த கலிகம்பன்‌ 
செல்வன்‌ என்பவர்‌ ஞாயிற்றுக்கிழமைகளிலும்‌, அயனசங்கராந்தி 
நாட்கவிலும்‌ பூஜை வழிபாடுகளுக்கு நூறு குழி நிலம்‌ கொடுத்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ திருபுவநச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ 

ராஜாதராஜ தேவற்க்கு யாண்டு [நால]ாவது பெண்ணை வடகரை உத்த 
ம சோழவளநாட்டு நாறையூரானகோதண்டராமநல்லூர்‌ 

கலிகம்பன்‌ செல்வநேன்‌ [இவ்வூர்‌ திருவகத்‌] தீஸ்வரமுடைய [ஈர்க்கு] 
திரு நாயற்றுக்கிழமை . . . அயந சங்கராந்தி . . . 

ஓடைக்குத்‌ தெற்குக்கு . . . 

சன்திராதித்தவரை நிவந்தமாக . . . 

நூறு பன்மாஹேஸ்வர ரக்ஷை 


ம்‌ -3 ஐசு கக ரு 





26 ஆவணம்‌ 14, 2003 





ச. இராசவேலு, சென்னை, 


இடம்‌: ஈரோடு மாவட்டம்‌, காங்கயம்‌ வட்டம்‌, வள்ளி எறிச்சல்‌ சிவன்‌ 
கோயில்‌ தூண்‌. 

காலம்‌: 12 ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: சிற்றில்லோட்டில்‌ வசிக்கும்‌ ஒரு வேளாளன்‌ அளித்த தாண்‌ கொடை. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ சிற்‌ 
2 நில்லோட்டி 

3 ல்லிருக்கும்‌ 

4 வெள்ளாளந்கா 
5 டகளில்‌ ஆடந்பு 
6 ளியநாந உத்த 

7 மசோழ 

8 மும்‌ 

9 முடிச்‌ 

10 சோழமா 

11 ராயந்‌ 

12 நிட்ட 

13 கால்‌ 


ஆவணம்‌ 14, 2003 29 


15. ஆமூர்‌ ஐயப்பொழில்‌ ஈசுவரம்‌ கோயில்‌ 
கல்வெட்டுகள்‌ 





கு. சேதுராமன்‌, மதுரை. 
வெ. வேதாசலம்‌, மதுரை. 


மதுரைக்கு வடகிழக்கில்‌ திருமோகூரிலிருந்து திருவாதவூர்‌ செல்லும்‌ 
வழியில்‌ ஆமூர்‌ உள்ளது. இவ்வூர்‌ வயல்வெளியில்‌உள்ள சிறிய கற்கோயிலின்‌ 
அதிட்டானப்‌ பகுதியில்‌ கல்வெட்டுகள்‌ உள்ளன. இக்கோயில்‌ 'ஐயப்பொழில்‌ 
ஈசுவரம்‌' என்றழைக்கப்படுவதால்‌ இக்கோயிலுக்குத்‌ திசையாயிரத்து 
ஐநூற்றுவர்‌ என்றழைக்கப்படும்‌ வணிகர்குழுவின்‌ ஆதரவு இருந்திருக்க 
வேண்டும்‌. தஇி.பி.72-13ஆம்‌ நூற்றாண்டில்‌ கட்டப்பட்ட இக்கோயில்‌ 
பிற்காலப்‌ பாண்டியர்‌ கட்டடக்‌ கலைக்கு எடுத்துக்காட்டாகத்‌ திகழ்கிறது. 


15:1 
இடம்‌ : அர்த்தமண்டப வடபுற அதிட்டானம்‌. 
காலம்‌ : முதலாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா:3 (க.பி.1219). 


செய்தி: செம்பியன்‌ பல்லவரையன்‌ உச்சிசந்திக்கும்‌, சந்தியாதீபத்‌ திருவிளக்‌ 
திற்கும்‌ தானம்‌ அளித்தமை. 


1 சிரிகோமாறபன்மரான திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீசோணாடுகொண்ட 
சுந்தரபாண்டியதேவற்கு யாண்டு 3வது உடையார்‌ திருப்பூவணமுடை 

2 யநாயனார்‌ தேவதானம்‌ தென்பறப்புநாட்டு நல்லணி ஆமூர்‌ 
சுந்தரத்தோளன்‌ திருப்பூவணமுடையானான செம்பியன்‌ பல்லவரையற்கு 

3 இவ்வூர்‌ நாயனார்‌ சிவபிராமணர்‌ முப்பது வட்டத்து சிவப்பிராமணன்‌ இராம 
திருப்பூவணமுடையான்‌ .. 

4 னும்‌ நட்டாவுடையன்‌ நம்பியும்‌ இம்மூவோமும்‌ இவற்கு பிடிபாடு குடுத்த 
பரிசாவது இன்னாயனார்க்கு . . . யவுச்சிக்குச்‌ சந்தி . . . 

5 சந்திராதித்தவற்‌ செல்வதாக சந்தியாதீபத்திருவிளக்கு . . . 

. சம்மதித்து இவர்‌ 

6 பழங்காசு 8 இவ்வூர்‌ பழங்காசு . . . 
சந்திராதித்தவற்‌ . . . குடுத்த முப்பதுவட்ட . . . 

7 த்தோம்‌ செம்பியன்‌ பல்லவரையனுக்கு இப்படிக்கு திருப்பூவண முடையான்‌ 
சீரிளகோவன்‌ எழுத்து . 

8 எழுத்து 


30 ஆவணம்‌ 14, 2003 


15:2 

இடம்‌: கருவறை வடக்கு மற்றும்‌ மேற்குப்புற அதிட்டானம்‌. 

காலம்‌: முதலாம்‌ சடையவர்மன்‌ குலசேகரபாண்டியன்‌, யா: 17, (கி. பி.1207). 

செய்தி: செம்பியன்‌ பல்லவரையர்‌ திருப்பள்ளியறை நாச்சியாரை எழுந்‌ 
தருளுவித்து நந்தாவிளக்கு ஒன்று எரிக்க ஏற்பாடு செய்தமை. 


1 திருபுவனச்சக்கரவத்திகள்‌ ஸ்ரீகுலசேகரதேவற்கு யாண்டு மூன்றாவதின்‌ எதிர்‌ 
பதினாலாமாண்டு தென்பறப்புநாட்டு உடையார்‌ திருப்பூ . . . உடையார்‌ 
ஐயப்பொழீசுவரமுடைய நாயனார்‌ கோயிற்‌ . . . நாற்கு பிராமணன்‌ . . . 

2 டுத்த பரிசாவது இந்நாயனார்க்கு இவ்வூர்‌ செம்பியந்‌ பல்லவரையர்‌ 
திருப்பள்ளியறை நாச்சியாரை . . . த்த திருநந்தாவிளக்கு . 


15:3 

இடம்‌: தென்புற அதிட்டானம்‌. 

காலம்‌ : முதலாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, (8.பி.1216-1238). 

செய்தி: தென்பறப்புநாட்டு நல்லணி ஆமூர்‌ ஐயப்பொழில்‌ ஈசுவரமுடைய 
நாயனார்‌ கோயில்‌ சிவபிராமணர்‌ திருவாலத்தி திருவிளக்கு 
எரிப்பதற்கு ஏற்பாடு செய்தமை. 


1 கோமாறபன்மரான திரிபுவனச்சக்கரவத்திகள்‌ சோணாடுகொண்ட சுந்தர 
பாண்டிய . . நாயனார்‌ தேவதானந்‌ தென்பறப்புநாட்டு நல்லணி ஆமூர்‌ 
ஐயப்பொழிலீசுரமுடையநாயனார்கோயில்‌ சிவபிராமணர்‌ முப்பது வட்டத்‌ 
தோமும்‌ திருப்பூவணமுடையான்‌ சீரிளங்கோவும்‌ சகண .. . 

2 பட்டன்‌ உய்யவந்தானும்‌ நெட்டாறுடையான்‌ ந . . . இம்மூவோ . . . குதிரு 
வாலத்தி சந்திராதித்தவற்‌ செல்வதாக பிரமாணம்‌ பண்ணி . . . தோம்‌ இம்மூம்‌ . 

. . வாலத்தி சந்திராதித்த . . . பா . . வூட்டாக செய்வதாகவும்‌ கல்லிலுஞ்‌ 
செம்பிலும்‌. 
15:4 
இடம்‌ : கருவறை நிலைவாயில்‌ தென்புறம்‌ 
காலம்‌ : இ.பி.173-ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: கருவறை நிலைவாயிலைச்‌ செய்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ இத்‌ 
திருநிலை செய்‌ 
வித்தாந்‌ அடி 
கள்‌ அறியாநாந 
காடுவெட்டி 


(ANT 


ஆவணம்‌ 74, 2003 31 


16. வேட்டவலம்‌ கல்வெட்டுகள்‌ 


இல. தியரகராஜன்‌, அரியலூர்‌. 

16:1 

இடம்‌: திருவண்ணாமலை மாவட்டம்‌ மற்றும்‌ வட்டம்‌, வேட்டவலம்‌ 
பச்சையம்மன்‌ கோவிலுக்கு இழக்கே தீர்த்தகிரி செட்டியார்‌ நிலத்தில்‌ 
நடப்பட்டுள்ள கற்பலகை.” 

காலம்‌ : இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌, யா: 12, (இ. பி.1125). 

செய்தி: அணுக்கமலையை சேர்ந்த வேளான்‌ மன்றூர்கிழவன்‌ வெண்ணைக்‌ 
கூத்தன்‌ சோதிவிளக்கன்‌ வேட்டவலம்‌ இருவகத்தீஸ்வரமுடைய 
மகாதேவருக்கு திருமந்திர போனக அமுது படைக்க களர்‌ நிலத்தைத்‌ 
திருத்தி தானமாக வழங்கியமை. 


முன்பக்கம்‌ 
ஸ்வஸ்திஸ்ரீ திருபு அச்‌ சக்‌ 
கரவத்திகள்‌ ஸ்ரீ அந 
பாயநான குலோத்து 
ங்க சோழ தேவர்‌ 
க்கு யாண்டு 12-டாவ 
து ஜயங்கொண் 
ட சோழ மண்ட 
லத்து உத்தம 
சோழ வள நாட்டு 

10 விலையூர்‌ நாட்டு 

11 வேட்டவலத்து 

12 த்‌ திருவகத்தீ 

13 ஸ்வரமுடைய 

14 மஹா தேவர்க்கு 
பின்பக்கம்‌ 

15 திருமந்திரபோ 

16 ன கத்துக்கு வராக 

17 காலோடொக்கு 

18 ம்‌ நாழியால்‌ தூக்‌ 

19 கு நெல்‌ 3 நாழி அரி 

20 சி திருவமுது படி 


மo~OU— ANT 


ஆய்வில்‌ உதவிய இலட்சுமணன்‌, இல.மன்னபெருமாள்‌, இல. இளையபெருமாள்‌, 


மா, மார்க்கபந்து, மா.சிவகடாட்சம்‌, இரா. மகாவிஷ்ணு, இரா. இராகவேந்திரன்‌, தி. சிவஞான 
கார்த்திகேயன்‌ ஆகியோருக்கு நன்றி. 


32 ஆவணம்‌ 14, 2003 


21 செல்வதாக இவ்‌ 
22 வூர்‌ வடகளர்‌ திருத்‌ 
23 தி விட்டேந்‌ இ 
24 வ்வணுக்க ம 

25 லையிருக்கும்‌ வே 
26 ள்ளாந்‌ மன்றூ 

27 ர்‌ கிழவந் வெ 

28 ண்ணைக்‌ கூத்‌ 

29 தந்‌ சோதி 

30 விளக்‌ 

31 கநேன்‌ 


16:2 
இடம்‌: வேட்டவலம்‌ வரதராஜப்‌ பெருமாள்‌ கோயில்‌ கருவறைத்‌ தெற்குச்‌ 
சுவர்‌. 
காலம்‌ : இரண்டாம்‌ தேவராயர்‌, (௫. பி.1445). 
செய்தி: அண்ணாமலைப்‌ பற்றின்‌ இடைத்துறை அலுவலர்‌ நாகரச உடையார்‌ 
ஆணையின்படி கோயிலுக்குச்‌ சில நந்தாவிளக்குக்‌ குடிகளைக்‌ 
கொடையாகச்‌ செய்தமை. 
1 ஸ்வஸ்திஸ்ரீமந்‌ மஹாமண்டலேஸ்வரந்‌ அரியராய விபாடந்‌ பாஷைக்குத்‌ 
தப்புவராயர்‌ கெஜவேட்டைக்‌ 
2 கண்டருளிய ஸ்ரீதேவராய மஹாராயர்‌ ப்ருதிவிராஜ்யம்‌ பண்ணி 
அருளாநின்ற ஸஹாப்தம்‌ 1347 இதி 
3 ந்‌ மேற்‌ செல்லா நின்ற குரோதன ஸம்வத்ஸரத்து கன்னி நாயற்று வெள்ளிக்‌ 
கிழமை நாள்‌ திருவிக்ரம 
4 சதுர்வேதி மங்கலமாந வேட்டை வலத்து பெருமாள்‌ ஸ்ரீரங்கராஜற்க்கு 
அண்ணாமலைப்‌ பற்று 
5 இடைத்துறை பெற்ற பெருமாள்‌ மழவராயர்‌ மகந்‌ சூரிய தேவ மழவராயர்‌ 
நாச்சியண்ணர்‌ உள்ளிட்டா 
6 ரும்‌ இப்பற்று குடியான அரங்கதேவன்‌ ஜெயம்கொண்டான்‌ மகத்‌ 
வேங்கடவன்‌ உள்ளிட்டானும்‌ திருநுந்தா விளக்குக்‌ குடியாக பெருமாளுக்கு 
7 நாகரச உடையார்‌ திருவுள்ளம்‌ பற்றியருளின இந்த குடியில்‌ ரேகை கழித்து 
வானவன்‌ திருவேங்கடமுடையானு அத்த[க]மாக திரு 
8 வுள்ளம்‌ பற்றியருளி இந்த அரங்கக்‌ கோன்‌ உள்ளிட்டாரைத்‌ திருநுந்தா 
விளக்கு குடியாக உதக ப்ரமாணம்‌ பண்ணி கல்வெட்டிக்‌ குடு 
9 த்தேன்‌ இவன்‌ திருவிளக்கு நெய்‌ அளக்க கடவனாகவும்‌ இதுக்கு விகாதம்‌ 
சொன்னவன்‌ இராஜ்ய த்ரோஹி ஸமையத்ரோஹியாய்‌ கெங்கை கரையிலே 
காராம்‌ பசுவைக்‌ கொன்றவந்‌ பாவத்தைக்‌ கொள்ளக்‌ கடவனாகவும்‌ இவை 
சூரிய தேவ 
1௦. மழவராயர்‌ எழுத்து 


ஆவணம்‌ 74, 2003 33 


17. நெற்குப்பை சிவன்கோயில்‌ 
கல்வெட்டுகள்‌ 





வெ. வேதாசலம்‌, பொ. இராசேந்திரன்‌, சொ. சாந்தலிங்கம்‌, மதுரை. 
வள்ளி சொக்கலிங்கம்‌, காரைக்குடி. 


சிவகங்கை மாவட்டம்‌, நெற்குப்பை மனமொத்தகண்டீசுவரர்‌ கோயிலின்‌ 
கருவறை, அர்த்த மண்டபம்‌, மகாமண்டபம்‌, முன்மண்டபம்‌ ஆகிய 
இடங்களில்‌ க.பி.12-19ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த கல்வெட்டுகள்‌ 
காணப்படுகின்றன. 


ம்‌ ரிக்க 

இடம்‌: கருவறை வடபுற முப்பட்டைக்குமுதம்‌. 

காலம்‌: இரண்டாம்‌ இராசராசன்‌, யா:12, (கி.பி.1158). - 

செய்தி: பொன்னமராவதி கேரளன்‌ மங்கவதேவனான நிசதராசன்‌ என்பவன்‌ 
பத்மநாபன்‌ சீலமூலதானமுடையானான வாகிசனுக்காக 'இறையிலி 
ஏகபோகமாய்‌' சிரிகோபாலநல்லூர்‌ குடிகாட்டுப்‌ பகுதியிலுள்ள 
நிலங்களை 'உத்திரஅகர குடிகாடு' என்ற பெயரில்‌ தானமளித்தமை, 


1 ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீராஜராஜதேவற்கு யாண்டு 
12ஆவது பாண்டி நாட்டுப்‌ புறமலைப்‌ பொன்னமராவதி கேரளன்‌ 
மங்கலாதேவனான நிஷதராயனேன்‌ 

2 ஜனனாத சதுர்வேதிமங்கலத்து பத்தாஞ்சேரிக்‌ காளிப்புறத்து பற்பனாபன்‌ 
சீமூலதானமுடையானா வாகீசன்‌ மனம்மங்கலக்குடி . . . 

3... ஸணியாக தன்மதானமாக நீர்வார்த்து இறையிலி ஏகபோகமாக 
பிரமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்த யூரா ... 

4 சிரிகோபாலநல்லூர்‌ னற்குடிகாடு நான்கெல்லைக்குள்ளும்‌ நன்செய்‌ புன்செய்‌ 
கருஞ்செய்‌ உண்ணிலம்‌ ஒழிவின்றி உத்திர அகரகுடிகாடுக்காக தானாதி 
விக்கிசமதித்து சந்திராதித்த செல்வ 

5 தாக நீர்வார்த்து தன்மமாக கல்வெட்டிப்‌ பிரமாணமும்‌ பண்ணிக்குடுத்தோம்‌ 
இவ்வூர்க்கணக்கு இப்படிக்கு இவை கொன்னமங்கலத்தேவன்‌ எழுத்து 
நிசதராஜன்‌ எழுத்து 


7:2 


இடம்‌: கருவறை, வடக்கு மற்றும்‌ மேற்கு அதிட்டானம்‌. 


காலம்‌: முதலாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா:10, (ச. பி. 1226 J 


34 ஆவணம்‌ 14, 2003 


செய்தி: நெற்குப்பை மனமொத்த கண்டீச்சுவரமுடையார்க்குச்‌ சோழகலாந்‌ 


தகச்‌ சதுர்வேதிமங்கலத்தைச்‌ சார்ந்த வாமனபட்டனான வாசன்‌ 


தனது பிறந்தநாளான உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று திருவமுது 
படைப்பதற்கு நிலமளித்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனசக்கரவர்த்தி சிரிசோணாடு கொண்டருளிப்‌ பழையாற்று 
மண்டபத்து வீரஅபிசேஷகம்‌ பண்ணி அருளிய ஸ்ரீசுந்தரபாண்டியதேவற்கு 
யாண்டு 10 புறமலைநாட்டு நெற்குப்பைநாயனார்‌ மனமொத்த 
கண்டீச்சுவரமுடையநாயற்கு சோழகுலாந்தகச்‌ சதுர்வேதிமங்கலத்து 
ஞ்சேரிக்‌ காயப . . . வாமன்பட்டனான வாகீசனேன்‌ என்‌ பிறந்தநாள்‌ 
உத்திரட்டாதி [யில்‌] ஒரு திருவமுது விஸேசமாக 
அமுது செய்தருளக்‌ கட்டிக்‌ குடுத்த பரிசாவது எங்க . ளுக்கு நிஷதராஜந்‌ 
. ன்மாக . னாயன்‌ . . . நிலத்தில்‌ . . கோபாலநல்லூரான்ற்குடிக்காடு 
காராண்மை எண்‌ 


3 னுது ஆகவும்‌ நான்கெல்லைக்கு . . . நஞ்சை சூலத்துக்குளம்‌ அகப்பட்ட நிலம்‌ 


6 


17:3 


. . த்துநடிக்கோலால்‌ ஊ[ர]ார்‌ 50 குழி . . . தோட்ட நிலம்‌ ஒருமாவுக்குக்‌ 
கடமை பூர்வாசராயனால்‌ யிறுக்கும்‌ . . 
மும்‌ இறுக்குமிடத்து விளைஞ்ச நிலம்‌ பார்த்துப்‌ பயிர்கொண்ட நிலத்துக்கு 
மாத்தால்‌ இம்முக்காலமும்‌ அளப்பதாகவும்‌ வரகு குறுவை பயிர்டார்த்து . . . 
இறுப்பதாகவும்‌ 

. கலம்‌ நீக்கி கிடந்த நிலத்துக்குக்‌ குறை சொல்லப்‌ பெறாராகவும்‌ 
வெட்டிப்பாட்டமும்‌ வினியோகம்‌ எப்பேர்பட்டதுமின்றி கீழ்‌ முக்கலமே 
யிறுப்பதாகவும்‌ கல்வெட்டிக்‌ குடுத்தோம்‌ 
இப்படிக்கு இவை வாமனபட்டன்‌ வாகீசன்‌ எழுத்து 


இடம்‌ : அர்த்தமண்டபம்‌, வடபுற அதிட்டானம்‌. 


காலம்‌ : முதலாம்‌ மாறவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌, யா:16, (இ. பி.1232). 


செய்தி: புறமலைநாட்டு புதுத்தெரு அகரத்தில்‌ இருக்கும்‌ மன்னாற்று 


வங்கிபுறத்து கங்கையாடி பட்ட சோமாசியார்க்கு தர்மதானமாக 
நெற்குப்பையில்‌ இரண்டுமா நிலம்‌ அளித்தமை 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ சோணாடு கொண்டு இராராசபுரத்து 
வீராபிஷேகம்‌ பண்ணிய அருளிய ஸுந்தரபாண்டிய தேவர்க்கு யாண்டு ப 
தின்‌ ஆறாவது புறமலைநாட்டு புதுதெரு அகரத்து மன்னாற்று வங்கிபுறத்து 
கெங்கையாடி பட்ட சோமாஸியார்க்கு தம்மதாநமாக 

அடியுமாக கல்லும்‌ . . சந்திராதித்தவரை இறையிலி வரியிலி ஆக னெல்க்கு 
[பி]பையில்‌ குடுத்த பெரும்படிநிலம்‌ இரண்டுமாக இரண்டுமாவுக்கு தடி 
ஆவது 


ஆவணம்‌ 14, 2003 35 


4 இடவதானவயக்கல்‌ இத்தடியும்‌ . . . இரண்டு தடியும்‌ அமிதன்‌ வயக்கலும்‌ 


தொக்கல்மடைபாடில்‌ னாற்றங்காலும்‌ ஆக இன்னிலம்‌ இதன்‌ 

ல்‌ - 
இதம்மம்‌ ணோக்கி குடுப்போமாக ஸமதிச்சு கல்வெட்டி குடுத்தோம்‌ 
இல்லான ௭ 


_.னயும்‌ னிஷதராயன்‌ எழுத்து யெனவேண்டும்‌ திருவுள்ளமாகையாலே 


6 த்தாம்‌ இதம்மத்துக்கு அழி நினைச்ச அவன்‌ தங்கள்‌ அம்மைக்கு தானே 


17:4 


மிணாளன்நாக கட. . 


இடம்‌: மகாமண்டபம்‌, வடபுறச்‌ சுவர்‌. 


காலம்‌ : சுந்தரத்தோளுடைய மாவலிவாணாதிராயர்‌, (8. பி.1491). 


செய்தி: நெற்குப்பை மனமொத்த கண்டீசுரமுடைய நாயனார்க்கு 


36 


வேலங்குடியைச்‌ சார்ந்த பேரழிஅஞ்சி என்ற ஊரில்‌ குடிநீங்கா 
தேவதானமாக முதலிகள்‌ வேங்கடத்தூரன்‌, பிள்ளைமானார்‌, 
சேரசோழபாண்டியப்பரையர்‌ நிலமளித்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ தன்‌ . . . தலீசுரன்‌ மூவராயகண்டன்‌ புவனேகவீரன்‌, பூபால 
கோபாலன்‌, பட்டமானங்காத்தான்‌ பாரிச பயங்கரன்‌ மதியாதமன்னர்‌ 
மணவாளன்‌, மாவெய்ய மின்னார்‌ மணவாளன்‌ சமரகோலாகலன்‌ வீர 
கஞ்சுகன்‌ கெங்காகுலோற்பவன்‌ கண்டநாடு கொண்டு கொண்டனாடு 
குடாதான்‌ துட்டாராயிரகண்டன்‌ வேதியர்காவலன்‌ அழகர்சருசாலையன்‌ 
சேதுமூல இலக்கி துரந்தான்‌ ஈளமுங்‌ கம்பலையும்‌ எம்மண்டலமுங்‌ கொண்ட 
ஸ்ரீ . . . னார்‌ சுந்தரதோளுடைய [அ]ழகர்‌ [மா]வலி வாணாதராயர்‌ பிருதுவி 
இராச்சியம்‌ பண்ணி அருளிய சகாத்தம்‌ 1413 மேல்‌ செல்லாநின்ற 
வீரோத்திகிறது வருஷம்‌ புரட்டாசி 17 பூறுபச்சத்து ஏகாதசியு 

இராயவ . . . ட்டாதிநாள்‌ புறமலைநாட்டுப்‌ பொன்னமராவதி நெற்குப்பை 
உடையார்‌ மனமொத்த கண்டீசுரமூடைய நாயனார்க்கு மேற்படி ஊர்‌ 
பொன்னமராவதி முதலிகளில்‌ வேங்கடத்தூரான்‌ பிள்ளைமானார்‌ உள்ளி 

டார்‌ எப்பேற்பட்டவரும்‌ சேர சோழ பாண்டிய பரையர்‌ உள்ளிட்டார்‌ 
எப்பேற்பட்ட வரும்‌ . . . பொன்னமராவதி மேல்பால்‌ வேலங்குடி 
பேரழிஅஞ்சி எங்கள்‌ காணி நான்கெல்லைக்குட்பட்ட நஞ்சை புஞ்சை 
எப்பேற்பட்டனவும்‌ தங்கள்‌ கடமை காணிக்கைக்கும்‌ ப 

ணிடை நீக்கி இறுக்க . . 

நஞ்சை புஞ்சை கீழ்நோக்கிய கிணறும்‌ தட்டார்பாட்டமும்‌ தோட்டத்தறு 
நத்தம்‌ நத்தபாலும்‌ [இவ்வூரறத்தாரண்மபரும்‌ பேரும்‌] எப்‌ 
பேற்பேற்பட்டனவும்‌ இவ்வூரில்‌ இருந்த குடியில்‌ சுவந்திரமுள்ளதும்‌ பெற்று 
நன்கு 

ஸ்ரீ . . . தர்‌ உள்ளிட்டார்‌ கண்காணிப்படியிலே இசை [னார்‌] கொள்ளக்‌ 
கடவார்களாகவும்‌ இப்பற்றில்‌ உண்டானதிற்‌ செயற்‌ புக கண்டீசுரமுடைய 
னாயனார்‌ இறுக்க கடவதெற்றும்‌ . . . இப்படிக்கு இன்னாயனாற்கு 


ஆவணம்‌ 74, 2003 


. பா உட்பட்டார்‌ சொற்படிக்கும்‌ கல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ [செம்பிலும்‌] 
வெட்டிக்‌ குடுத்தோம்‌ வென்றான்‌ சேர சோழ பாண்டியப்பரையன்‌ எழுத்து 
இப்படிக்கு நானும்‌ அறிவேன்‌ மணலூரான  சுந்தரபாண்டியச்‌ 
சதுர்வேதிமங்கலத்து மங்கலத்தார்‌ மப , திருமலை ஆழ்வாரான 
அகத்தியன்பட்டன எழுத்து 


10 பிறமாணம்‌ பண்ணினேன்‌ இந்நாட்டு தன்னழி . . . விதாரன்‌ எழுத்து 


17:5 


Bu} 


இடம்‌ : மகாமண்டப வடபுறச்‌ சுவர்‌. 


காலம்‌: சுந்தரத்தோளுடையான்‌ மாவலிவாணாதிராயன்‌, (கி.பி.15ஆம்‌ 


நூற்றாண்டு). 


செய்தி; நெற்குப்பைக்‌ கோயிலுக்கு அளிக்கப்பட்ட தானம்‌ பற்றியது. 


கல்வெட்டு முழுமையாக இல்லை. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ மகாமண்டலிசுரன்‌ மூவராயிரகண்டன்‌ புவனேகவீரன்‌ பூபால 


17:6 


கோபாலன்‌  பட்டமானங்காத்தான்‌ இராசபயங்கரன்‌ மதியாதமன்னர்‌ 
மணவாளன்‌ மாவெய்யமன்னர்‌ மணவாளன்‌ 

வீரகஞ்சுகன்‌ கங்காகுலோற்பவன்‌ [இராசகம்பீரகண்டன்‌] கண்டநாடு 
கொண்டு கொண்டனாடு குடாதான்‌ துட்டாயிரகண்டன்‌ வேதியர்காவலன்‌ 
அழகர்‌ சரணாலையன்‌ சேதுமூலலக்காதுரந்‌ 
தரன்‌ ஈழமுங்‌ கம்பலையும்‌ எம்மண்டலமுங்‌ [கொண்‌] டருளிய 
ஸ்ரீவீரபிரதாப  .. . [சுந்தரத்தோளுடைய அழகர்‌] மகாவலி வாணாதராயர்‌ 
பிறுதிவி இராச்சியம்‌ பண்ணி அரு... 
புரட்டாசி மாதம்‌ [10] புறமலைநாட்டுப்‌ பொன்னமராவதி நெற்குப்பை 
உடையார்‌ மனமொத்த கண்டீசுரமுடையார்‌ . 


இடம்‌ : மகாமண்டப மேற்புற அதிட்டானம்‌. 


காலம்‌ : நரசிங்கநாயக்கர்‌, (க.பி.1501). | 


| 


செய்தி: நெற்குப்பை ஊரார்‌ இளையாதங்குடியான குலசேகரபுரத்து 


பெருமாபூரூடையானுக்கு நெல்‌, பணம்‌ அளித்துக்‌ கோயில்‌ 
தர்மகர்த்தாவுக்கு இருமனைகளை அளித்தமை. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ மன்மகாமண்டலேசுவரன்‌ பாஷைக்குத்‌ தப்புவராயகண்டன்‌ 
கண்டநாடு கொண்டு கொண்ட... 

2 தென்நாயகம்‌ கொடாதான்‌ ஸ்ரீ வீரப்பிரதாப புயபெல நரசிங்கநாயக்க 
முனைதனம்‌ செய்யா ப... 


ஆவணம்‌ 14, 2003 37 


3 இராச்சியம்‌ பண்ணி யருளாநின்ற சகாத்தம்‌ 1423 மேல்‌ செல்லாநின்ற துன்மதி 
வருஷம்‌ . 

4 [மா]சி 12 ௨ கல்வாசல்‌ நாட்டு இளையாத்தங்குடி ஆந குலசேகர புரத்து 
பெருமாபூருடையான்‌ திருபே 

5. , , அழகியார்‌ இலங்கைவழி திறந்தாரான செழியபுரத்தார்க்குப்‌ புறமலை 
நாட்டுப்‌ பொன்னமராவதி [நெற்குப்பை] 

6 ஊரவரோம்‌ பிறமாணம்‌ பண்ணிக்‌ குடுத்தபடி இவ்வூர்‌ உடையார்‌ மனமொத்த 
கண்டீசுவரமுடையார்‌ .. . 

7 எ நாங்களிட்ட [அ]டங்கல்படி நெல்லும்‌ பணமும்‌ வகுப்பறுத்து அய்யர்‌ 
திப்பராசர்‌ அய்யர்‌ ௧ [£]ட்டி அருளிவித்த . . . 

8 இற்றைநாள்‌ இவர்க்கே இந்த மகாமண்டபத்துக்கு வகுபற்று முதலிய 
ஏறக்கொண்டு இவர்க . . . 

9 ௧ குடுத்து இது தன்மகற்த்தாவுக்கு இரண்டு மனையுங்‌ கல்லூன்றிக்‌ குடுத்து 
இக்கோவிலில்‌ . 

10 ம்‌ மூன்னோடுக . . [பெற்று] ப்‌ போதுவராகவும்‌ இப்படிக்கு கல்வெட்டிக்‌ 
கொடுத்தோம்‌ செழியப . . 

11 ந்த ஊரவரோம்‌ இப்படிக்கு ஊரவர்‌ சொல்படிக்கு இந்நாட்டுக்‌ கணக்கு 
தப்பிலாதான்‌ . . 


17:7 

இடம்‌: கருவறைத்‌ தென்புற முப்பட்டைக்குமுதம்‌. 

காலம்‌ : கி.பி.13ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: கல்வெட்டு முழுமையாக இல்லை. பலர்‌ சேர்ந்து இக்கோயிலுக்கு 
அளித்த தானம்‌ பற்றியது. 


1 .. ருவது. . புறமலைநாட்டு நெற்குப்பை . . 

2 குள்ள உள்ளிட்டாரும்‌ . . . றன்‌ உள்ளிட்டாரும்‌ வேடுகுல . . 

3 ஸ்டில்‌ 2 முதல்‌ மூறையாகவிட ஒப்பிலாறு மங்கை பேரம்பன்ய . . 
4 பாண்டியராயன்‌ உள்ளிட்டார்‌ எழுத்து 


17:8 
இடம்‌ : முன்மண்டபத்‌ தென்புறம்‌. 
காலம்‌ : பிற்காலம்‌. 
செய்தி: துண்டுக்‌ கல்வெட்டுகள்‌, இக்கோயிலுக்கு இறையிலிநிலம்‌ 
அளித்தமை. 
. ணக்கருக்கு மேற்படியூர்‌ யிளமக்களில்‌ பெற்றான்‌ . .. 
ரது கையில்‌ நாங்கள்‌ நாயினார்‌ மனமொத்த கண்டீச்சுவரர்‌ . . . 
. . ண்டீசுவரமுடைய னாயனார்‌ கோயி 
. . போசன்னி கமுதராயன்‌ இறையிலிகுடுத்த அழுக்காம 


> (WM 


38 ஆவணம்‌ 14, 2003 


17:9 


இடம்‌ : 


மேலது. 


காலம்‌ : கி.பி.1850. 
செய்தி: கோயிலின்‌ முன்மண்டபம்‌ பிரிக்கப்பட்டு திருததிக்‌ கட்டிய 


QA கலே 


திருப்பணி பற்றியது. 


உ சாலிவாகன 
சகாப்தம்‌ 17 

72 செல்ல 

£ஈநின்ற சாதாற 
னஸ்‌ மாசி மீ 
யிந்த மண்டபம பி 
ரித்து அடுக்கினது 


17:10 


இடம்‌ : சுவாமி கோயில்‌ மூன்மண்டப வாயில்‌ தென்சுவர்‌. 


காலம்‌: க.பி.17-18ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: மனமொத்தகண்டீசுவரர்க்கு தொண்டைமான்‌ அஞ்சாத கண்டனார்‌ 


உள்ளிட்டார்‌ அளித்த தானம்‌ பற்றியது. 


பாண்டிநாட்டு நெற்குப்பை இளமக்கள்மு . யகலெ கண்டன்‌ அப்பம்‌ 
ணாயக்கன்‌ அஞ்சாத 

பல பயங்கெடாப்‌ பரை[ய]ன்‌ நயினான்‌ தொண்டைமான்‌ உள்ளிட்டாரும்‌ 
பணிக்க பிள்ளைய . . . மகப்பிலா 
ட்டாரும்‌ நாங்கள்‌ எங்களுக்கு கோயில்‌ சுவந்திரம்‌ விலை இதென்று 
மனம்மொத்தகண்ட வேழாகுல சுவந்திர 
லெவ . . விலைகொண்டு பணி... 
[ம்‌அனு]பவிக்க கடவாராகவும்‌ இப்படிக்கு அஞ்சாத கண்டப்பனார்‌ 
குள்ளிட்டார்‌ அனைவர்‌ சொற்படிக்கு பணிக்க பிள்ளை 
நயினாரான தொண்டைமான்‌ உள்ளிட்டார்‌ சொற்படிக்கு எக்கண்‌ மூற்த்தி 
ஆவுடையான்‌ எழுத்து 


1721 
இடம்‌ : முன்மண்டபக்‌ கிழக்குச்சுவர்‌ தென்பகுதி. 


காலம்‌ : இ..பி.17-18 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி : சிதைவுற்ற கல்வெட்டு. கோயிலுக்கு அளித்த தானம்‌ பற்றியது. 


ஆவணம்‌ 14, 2003 39 


1 .. . மனமொத்த கண்டீசரமு .. . 
2... [பழையாறை] 
3 ...டையார்கல 
4 ...தாச... வேளா 
5 .. ல்‌ சுவந்திரம்‌ 
6 . கண்டீசுவரர்மடத்திரு 
7 ...டைக்குள்‌ .. முட்டிலும்‌ 
8 ..வாக...கட 
11:12 


40 


1 [நெ]ற்குப்பை மனமொத்த கண்டீசுவரமுடையார்‌ தெய்வதானம்‌ 
௫ ப்பம்‌. ப பில்‌ பான்‌. 

ட 

4 கண்ணால 


ளி ஒட 


ஆவணம்‌ 14, 2003 





18. தாண்டிக்குடி வணிகக்குழு கல்வெட்டு 
மோ. சரண்யா, தஞ்சாவூர்‌. 


18:1 

இடம்‌ : திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, கொடைக்கானல்‌ வட்டம்‌, தாண்டிக்குடி 
பட்டத்து விநாயகர்‌ கோயில்‌ எதிர்ப்புறம்‌ சாலையின்‌ ஓரத்தில்‌ 
நடப்பட்டுள்ள கல்‌.” 

காலம்‌: குலசேகர பாண்டியன்‌, யா:12, (கி.பி. 1280). 

செய்தி: தான்றிக்குடி ஊராருக்கும்‌ மணலூர்‌ ஊராருக்கும்‌ இடையே முன்னர்‌ 


இருந்த பகைமை தீர்ந்தது பற்றியது. மணலூர்‌ ஐய்யப்பொழில்‌ 
பேரூர்‌ என்பதிலிருந்து அது ஒரு வணிக ஊர்‌ என்று கருதலாம்‌. 


முன்பக்கம்‌ 


ஸ்ரீ எம்மண்‌ 

டலமுங்‌ கொண்ட 
ருளிய குலசேகர தே 
வர்க்கு ன 11 [யதிரவ] 
து மலை மண்டலத்து 
ஐய்யப்பொழில்‌ பேரூ 
ரான மணலூரோ 

முந்‌ தான்றிக்குடி 


ஊரோமும்‌ எங்களி 


ம்‌ மூ ௮4௮ லு உ வேலி 


= 
ஓ 


ல்‌ நாங்கள்‌ முன்னா 
ளுள்ள இன்னா [மயு] 
ம்‌ பகையும்‌ அ[ற]த்த 
ந்து கல்லுவெட்டி நா 
ட்டினபடியாவது இர 
ண்டூரை மிஞ்சின 
ஊரை இரண்டு [ரங்க] 


த ஐ பட டம பம்‌ பம 
ஓக உ வேல 








இக்கல்வெட்டை படிக்க உதவிய சொ.சாந்தலிங்கம்‌, பொ. இராசேந்திரன்‌, வெ. வேதாசலம்‌, 
கா.ராஜன்‌ மற்றும்‌ மா.பவானி ஆகியோருக்கு நன்றி. 


ஆவணம்‌ 74, 2003 41 


பின்பக்கம்‌. 


17 

18 ... மகா 
Qn 10 

20 ம...இர 


21 டு... . பகைசெய்‌ 

22 தான்‌ தங்களம்மைக்‌ 

23 குதா [னே மி]ணாளன்‌ 

24 இப்படி சம்மதித்து 

25 இக்கல்வெட்டி நாட்டி 

26 நோந்‌ தான்றிக்குடி 

27 ஊரோமும்‌ மண 

28 லூரோமும்‌ இவிரண்‌ 

29 டுரூஞ சொல்ல இக்க 

30 ல்லு வெட்டினேன்‌ மயிந்தி 
31 ர மங்கலத்தில்‌ கல்தச்சரி 
32 ல்‌ வல்லாளப்‌ பெருமான்‌ உய்‌ 
33 யான்‌ 





18:2 

இடம்‌ : மேற்படி ஊர்‌ பட்டத்து விநாயகர்‌ கோயில்‌ வாயிலுக்கு வலப்புறம்‌ 
அரச மரத்தினடியில்‌ உள்ள நடுகல்‌. 

காலம்‌: இ.பி.18ஆம்‌ நூற்றாண்டு 

செய்தி: கோம்பை என்ற ஊரில்‌ நடந்த பூசலில்‌ தேச ஆண்டி என்ற வீரன்‌ 
இறந்ததற்காக எடுக்கப்பட்ட நடுகல்‌. வீரனின்‌ வலது கையில்‌ 
துப்பாக்கியும்‌, இடது கையில்‌ வாளும்‌ காணப்படுகின்றன. 


1 தேச ஆண்டி கோ 
2 ம்பையிலே பட்‌ 
3 டசிலை 





42 ஆவணம்‌ 14, 2003 


19. திருவக்கரையில்‌ சில புதிய 
கல்வெட்டுகள்‌ 





கோ. விசயவேணுகோபால்‌, பாண்டிச்சேரி. 
அ. துரைரங்கம்‌, பாண்டிச்சேரி. 


19:1 

இடம்‌ : திருவக்கரை சந்திரமெளலீஸ்வரர்‌ கோயிலின்‌ சிறிய கோபுரம்‌. 

காலம்‌ : கிருஷ்ண தேவராயர்‌ (கி.பி.1518). 

செய்தி : குநிச்சம்பட்டு தேவரசன்‌ ஏரக தேவனாரின்‌ நஞ்சை நிலத்தை, சோமு 
நாயக்கர்‌ மகன்‌ நாகம நாயக்கர்‌ திருவக்கரை உடைய நாயனார்‌ 
கோயிலுக்கு அளித்தமை, குளிச்சனம்பட்டு,  குறிச்சம்பட்டு 
என்பவை ஒரே ஊரைக்‌ குறிப்பவை. இன்று இது கூனிச்சம்பட்டு 
என திருவக்கரைக்கு தென்‌ மேற்கே 4 கி.மீ, தொலைவில்‌ உள்ளது. 


ஸ்வஸ்தி ஸ்ரீந்‌ ஸ்ரீ [நி] வீர கி[ரூ]ஷ்ண இராயற்கு செ 
ல்லா நின்ற சக[£]த்தம்‌ 1440 மேல்‌ செல்லாநின்ற தாது 
ஸ்‌ கா[ர்‌]த்திகை மாதம்‌ முப்பதாந்தியதி சோமு நாயக்கர்‌ ம 
கந்‌ நாகம நாயக்கரும்‌ குனச்சனம்பட்டு ஊரவரும்‌ 

. க ஊர்‌ ஊரவரும்‌ நம்முட சீர்மை ஆந 

.வை திருவக்கரை உடைய நயினார்‌ ஸ்ரீ பண்டாரத்‌ 

[துக்‌]கு குநிச்சம்பட்டிலே தேவரசந்‌ ஏரக தேவனார்‌ 

, நஞ்சை அரை மாநிலமும்‌ புஞ்சை நல்ல தண்ணி 


ம மே டுக்க ந 


hd 
ட 
b> 


ற : திருவக்கரை சந்திரமெளலீஸ்வரர்‌ கோயிலின்‌ சிறிய கோபுர உட்புற 
வாயில்‌. 


85) 
்‌ 
6 


காலம்‌ : திருமலை தேவமஹாராயர்‌ (க. பி. 1554). 

செய்தி: திம்மப்பநாயக்கர்‌ திருமலை தேவமஹா ராயருக்குப்‌ புண்ணியமாக 
திருவக்கரை நாயனார்‌ பூசை மற்றும்‌ திருப்பணிக்கு முகம்‌ பார்வைப்‌ 
பொன்‌ (ஒரு வரி) முப்பது கொடுத்தமை. 


1 ஸ்வஸ்தி ஸ்ரீமது ஸகாப்தம்‌ 1476ன்‌ மேல செ 

2 ல்லாநின்ற.. கரஸ்‌ 

்‌. ..து[ந] வாரத்து நாள்‌ திருவக்கரை 

4 ஆளுடைய நாயனார்க்கு திம்மப்ப நாயக்கர்‌ தன்த சாஸநம்‌ குடு 


ஆவணம்‌ 14, 2003 43 


19:8 


ம்‌ 4 ல்‌ தட்‌ 


த்தபடி திருவக்கரையில்‌ முகம்பார்வைப்‌ பொன்‌ 
முப்பதும்‌ ராஜராஜ திருமல தேவ மஹாஜய்ய 
னுக்கு புண்ணியமாக இன்னயினார்‌ பூசை திரு 
பபணிக்கு உகதம்‌ பண்ணிக்‌ குடுத்தோமிது சந்தி 
திரதிது வரையும்‌ நடக்க கடவராகவு மிதுக்கு 


10 அகுதம்‌ பண்ணில்‌ கெங்கையில்‌ கோஹத்தி தோஷ 
11 த்திலே போவர்‌ ஆகவும்‌ 


இடம்‌ : திருவக்கரை சந்திரமெளலீஸ்வரர்‌ கோயில்‌ பெரிய கோபுரம்‌. 


காலம்‌ : தாவுல சென்னம நாயக்கர்‌, இ.பி. 1718 (9). 


செய்தி: திருவக்கரைக்‌ கைக்கோள முதலிகளுக்கு தறிக்கு வரி குறைத்தமை. 


hal 
ன்‌ 
ன்‌ 


இடெம்‌: 


ஐம்‌ இ ளு. க ஙி = 


விளம்பி வருடம்‌ பங்குனி மீ 15௨ ஸ்ரீமது தாவுலச்‌ 
சென்னம னாயக்கர்‌ திருவக்கரை கைய்க்கோள முதலி 
யள்‌ யிறைவரியில்‌ [நொந்து] விடப்பட்டுப்‌ போகையில்‌ 
தங்களுக்கு வரி மாதம்‌ தறிக்கு ஒரு பணமாக கட்டளை 
பண்ணினோம்‌ யிந்தப்படிக்கு சந்திராதித்தவரையும்‌ 
நடத்த . . . கு யாதாமொருவர்‌ 

அகிதம்‌ பன்னினால்‌ கெங்கைக்‌ கரையிலே காராம்‌ 
பசுவைக்‌ கொன்ற பாவத்திலே போகக்‌ கடவராகவும்‌ 


திருவக்கரை சந்திரமெளலீஸ்வரர்‌ கோயில்‌ பெரிய கோபுரம்‌. 


காலம்‌: தாவுல வெங்கடப்ப நாயக்கர்‌, இ. பி, 1726 (9). 


செய்தி: தாவுல வெங்கடப்ப நாயக்கர்‌ திருவக்கரை தலையாரி பேர்க்கு 


44 


n> NN 


(௪). 


100 


(காவற்காரர்‌) குடை மானியமாக நிலங்கள்‌ அளித்தமை. 


பராப வருடம்‌ தையி மீ ஸ்ரீமது தாவுல வெங்கட்டப்பனாயக்கர்‌ 
திருவக்கரை தலையாரிப்‌ பேர்க்கு குடை மானியம்‌ கட்டளை பண்‌ 
ணினது திருவக்கரை நஞ்சை குழிநூறு கொடுக்கூர்‌ நஞ்சை கு 60 புஞ்‌ 
சை குழி 40 மணலிப்பட்டு குழி 100 கோரைக்‌ கேணி நஞ்சை 


குழி5.. புஞ்சை குழி 53 அம்பொழிக்க நஞ்சை குழி 100 சித்தேரிப்பட்டு 


நஞ்சை 


கு .. புஞ்சை குழி 50 தொள்ளம்பூர்‌ நஞ்சை 50 புஞ்சை கு 50 உரை 
மல்லிய புதுப்பாக்கம்‌, மயி[லம்‌] புஞ்சை செய்‌ சேர்ந்த நஞ்சை 
40 நெ[ற்‌] குன்றம்‌ நஞ்சை குழி 100 அய்விலி யிளையாண்டிப்பட்டு கு 


ஆவணம்‌ 14, 2003 


9 பொ... பு பொன்னில்‌ .. யிந்தப்‌ படிக்கு சந்திராதித்த 
10 வரையிலும்‌ நடத்திவரக்‌ கடவர்‌ ஆகவும்‌ யிதுக்கு யாதானும்‌ ஒருவன்‌ அகு 
11 [தம்‌] பண்ணினவன்‌ காராம்‌ பசுவை கெங்கைக்‌ கரையிலெ கொன்ற .. 


12 போகக்‌ கடவாராக . 


19:5 


இடம்‌: 


காலம்‌: 


செய்தி 


ம்‌ மே -34 ௦) அல ன வரு 4 


டட டம பட பூம 
மு கு 


14 
15 
16 


19:6 
இடம்‌: 


காலம்‌: 


செய்தி: கோயில்‌ தேவரடியார்‌ தந்த நன்கொடை. 


1 
2 


திருவக்கரை சந்திரமெளலீஸ்வரர்‌ கோயிலின்‌ சிறிய கோபுர 
வாயிலின்‌ உட்பக்கம்‌. 


சதாசிவதேவ மஹாராயர்‌, (கி.பி. 1566). 


2 வசந்தராயர்‌ காரியகர்த்தர்‌ யெக்கப்ப நாயக்கருடைய மகன்‌ திருமலை 


நாயக்கரின்‌ தம்‌ ஈஸ்வர நாயக்கர்‌ என்பவர்‌ திருவக்கரை ஆளுடைய 
நாயனார்க்கு திருத்தேர்‌ செய்வித்ததைக்‌ குறிப்பிடுவ தோடு இதனைச்‌ 
செய்த ஆசாரிக்கு நிலங்கள்‌ அளித்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ மந்‌ மஹா மண்‌[ட] லீஸ்வர மேதிநி மீகூவர 

[ச] தாசிவராய தேவந்‌ வீரவஸந்தராயர்‌ காரி 

யத்துக்கு கடவ யெக்கப்பநாயக்கர்‌ குமாரர்‌ திருமலை 

நாயக்கர்‌ தம்பியர்‌ ஈசுவரநாயக்கர்‌ அக்ஷய வருஷம்‌ 

அற்பசி மாதம்‌ யிரண்டந்‌ தியதி திருவக்கரையாளுடைய 

நயினார்க்கு திருத்தேர்‌ பண்ணிவிக்கையில்‌ திருத்தேர்‌ ப 

ண்ணின தொண்டைமான்‌ ஆசாரிமகன்‌ . தவா 

ஆசாரி பேராயிரத்துக்கு திருமுக்காணிக்‌ கண்ணாளர்‌ 

தெரூவில்‌ வடசிறகில்‌ கீழை நாராசத்துக்கிரண்டு மனை 
மேலை மனை ஒன்றுக்கு . . அடி முப்பத[ஈ] 

றும்‌ இந்நாயனார்‌ திருதாமத்துக்காணி கோரை 

கேணி யேரி கீழ்‌ னஞ்சைத்‌ தாக்கில்‌ பாடி கா 

வலிறையிலி நிலத்துக்கு 50க்கு ஒழுங்கில்‌ 

விட்ட குழி 250 ப்‌ புஞ்சைத்‌ தாக்கில்‌ மேற்படி யி 

றையிலி நிலத்துக்கு வடகிழக்கில்‌ விட்ட கு 300 ஆக 

யிந்த நிலமும்‌ மனையும்‌ சந்திராதித்தவரையும்‌ 


மேலது. 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌, யா: 36, (இ.பி. 1214). 


ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவத்திகள்‌ ஸ்திரி புவனவீர 
தேவற்கு யாண்டு 36வது உடையார்‌ திருவக்க 


ஆவணம்‌ 14, 2008 45 


0 4 ஓளு ஈக 


19:7 


இடம்‌: 


காலம்‌: 


ரை ஆளுஉடையார்‌ தேவர்‌ அடியாரில்‌ மலையாழ்‌ 

வி மகள்‌ சீராழ்வி ஆன திருவகம்படி நங்கை என்‌ இ 

ன்‌ நாயநார்‌ தேவர்தானம்‌ கோரைகேணிக்கு கிழக்கு தி 
ருவக்கரை கழன்நிக்கு மேற்கு நடுவறக க்கண்டுவி 
வும்‌ கண்டேனை மலையாழ்வி மகள்‌ சீராழ்வி ஆன திரு 
வகம்படி நங்கைஎன்‌ இத்தமம்‌ அழியாமல்‌ [நோக்கு 

வார்‌ சீபாதம்‌ என்‌ தலை மேலே இது பன்மாகேஸ்வர ரக்ஷை 


மேலது. 
வேங்கடபதி ராசய்ய தேவ மகாராசர்‌ (9), (கி.பி. 160 9). 


செய்தி: அரசன்‌ திருவக்கரை சந்திரசேகரசுவாமிக்குத்‌ துவாதசி புண்ணிய 


40 


௯ பெடல்‌ ர 


மூஙி லய 


11 
12 
15 
14 
12 
16 
18, 
18 
19 
20 
21 


காலத்தில்‌ பூசை, நைவேத்தியம்‌ திருப்பணி ஆகியவற்றிற்குச்‌ 
சுற்றுக்கேணி, செங்கல்மேடு, தெற்றுக்குப்பம்‌, கொண்டுலான்‌ 
குப்பம்‌, மாங்குப்பம்‌, கரையில்குப்பம்‌, கடம்பப்பட்டு ஆகிய ஏழு 
இராமங்களைக்‌ கொடையாக வழங்கியமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ ஜயாப்‌4ய சாலிவாகந சக வருஷம்‌ 1642க்கு மே[ல்‌] 
செல்லா நின்ற ப்ரமோதூத வருஷம்‌ ஆடி புத்தக தசி புண்ய 
காலத்தில்‌ ஸ்ரீமத்திராசர்திராச பரமேஸ்வர வீர ப்ரதாப 

ஸ்ரீ வீர சதாசிவ தேவ மகாராயர்‌ வித்யா நக[ரத்‌]தில்‌ யாற்றூர்‌ 
சிங்காசன்ரூடராய்‌ ப்ருதிவிராஜ்யம்‌ பண்ணுக்கையில்‌ ஸ்ரீகும .... ஸ்ரீமன்‌ 
மகாமண்‌[ட] 

லேசுவரர்‌ விட்ட [றாமறாச] சீரங்கறாசயதேவ மகாராசயந்‌ 
பவுத்ரன்‌ திருமலறாசயன்‌ புத்ரன்‌] வெங்கடபதிறாசயதேவமகாறாச 
வய்யன்‌ அவர்கள்‌ திருவக்கரை உ[]டய சந்திரசேகரயீசுரற்கு 
சமற்பிச்ச க்‌ ராமத்துக்கு தன்ம சாசனம்‌ குடுத்தபடி சதாசிவ 

தேவ மஹாராயர்‌ நமக்கு நாயக்கத்தனத்துக்குச்‌ சே[ர்‌]த்த 
செயங்கொண்ட சோழ மண்டலத்து திருமுனைப்பா 

டி மாத்தூர்‌ நாட்டு வெண்குன்ற கோட்டத்து 

நகரைக்‌ காடடுப்‌ பற்று 

ல்‌ படைவீட்டு[ச்‌] சாவடியான ஒழுகறை 

ச்சீமையில்‌ நடந்த சுற்றுக்கேணி ப்ரதான 

க்‌;ராமம்‌ ௧ யிதுக்குச்‌ செல்லும்‌ செங்கல்மேடு, 

தெற்றுக்குப்பம்‌, கொண்டுலான்‌ குப்பம்‌, மாங்குப்பம்‌, 
கரையில்குப்பம்‌, மெஞ்ஞான மாமுனிப்‌ பண்டார 

... கீல மடத்துக்குச்‌ செல்லும்‌ மடப்பிறம்‌ கடம்‌ 

பபட்டு ஆக க்‌; ராமம்‌ ஆறும்‌ சுற்றுக்கேணி உள்பட 

க்‌; ராமம்‌ ஏழும்‌ யிந்தத்‌ துவாதசி புண்ணிய காலத்தி 


ஆவணம்‌ 14, 2004 


22 
23 
24 
25 
26 
a1 
26 
a 
30 
31 
32 


லே திருவக்கரை உடைய சந்திரசேகரயீஸ்வரர்‌ 

பூசை, நைவேத்தியம்‌ திருப்பணி திருனாள்‌ 

அங்கரங்க வைபவத்துக்கும்‌ உரித்தாகத்‌ தாரை வா[ர்‌]த்து 
ச்சமற்பிச்ச சுற்றுக்‌ கேணியும்‌ யிதுக்குச்‌ செல்லும்‌ க்ரர[ா] 

மம்‌ ஆறும்‌ கிறக ஆராமம்‌ நிதி நிக்ஷேபம்‌ ஜல பாஷாண 
அக்ஷண ஆகாம சித்த சாத்தியம்‌ என்னும்‌ அஷ்ட 
கேச்சுவரயியமும்‌ சஹிரணோதகதாரா பூறுவமா 
சத்தியயாவ்வேதமாக ஆச சந்திராற்க ஸ்தாயமாக குவரககமா 
க தாரை வாத்துக்‌ குடுத்தமைக்கு வெங்கடபதிராசயன்‌ 
எழுத்து உ மாநவீர ௫ நயொம்ம 50 தா;நப்ரியேயகா 


ஈன நம்மாநாம்பபத;சரகிரவே பபாதம்‌ வம்ம ௨ 


ஆவணம்‌ 74, 2003 


47 





20. நாகமுகுந்தன்குடிக்‌ கல்வெட்டுகள்‌ 


பா. முருகேசபாண்டியன்‌, பெரியகுளம்‌. 
20:1 


இடம்‌: சிவகங்கை மாவட்டம்‌, இளையான்குடி வட்டம்‌, நாகமுகுந்தன்குடி 
நாகநாத சுவாமி கோயில்‌ தூண்கள்‌. * 

காலம்‌: சடையவர்மன்‌ வீரபாண்டியன்‌, யா : 8, (கி.பி. 1305 9). 

செய்தி: கோயில்‌ திருப்பணிக்காக கற்கள்‌ பிரிக்கப்பட்டுள்ளதால்‌ கல்வெட்டு 
களின்‌ தொடர்ச்சியை அறிய இயலவில்லை. நாக்ச்சுரம்‌ இறைவி 
கொன்றை நாறு குழலியார்க்கு கேரளத்தைச்‌ சேர்ந்த இரவி 
விக்கிரமன்‌ கொடுத்த விளக்கினை எரிக்க முப்பது வட்டத்துச்‌ சிவ 
பிராமணர்களின்‌ ஒப்புதல்‌. வரிகள்‌ 22-25, கி.பி,17-18ஆம்‌ 
நூற்றாண்டு எழுத்தமைதியில்‌ உள்ளன. 


ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ 
ச்‌ சடைய பன்‌ 
மரான திருபு 
வனச்‌ சக்கர 
வத்திகள்‌ ஸ்ரீ 
வீர பாண்டி 
ய தேவர்க்கு 
யாண்டு எட்‌ 
டாவது மிதுன 
நாயற்று பத்தாந்‌ 
தியதியும்‌ அப[ர] 
ப க்ஷத்து த்ருதி 
கயும்‌ பெற்ற பூ 
ரா[ட]து நாள்‌ கருங்‌ 
குடி நாட்டு நாகநக்குடி 
உடையார்தி 
ர நாகீச்ரவரமுலை 
டய நாயனார்‌ ஜே 
காயில்‌ திருக்கா 
மக்‌ கோட்டத்து 
நாச்சியார்‌ கொ 
ன்றை நாறு கு 


ஒம்‌. ஸூ. இச ௦4 


NNN 
Neovo ANNO 


ஜ்‌ 
ஜெயபத்மா, ரெங்கராசு, முத்துக்குமார்‌ ஆகியோருக்கு நன்றி. 


48 ஆவணம்‌ 14, 2003 


6 செலுத்துவோமா 
23 ழலியார்‌ கோ 7 ன்மைக்கு இப்‌ 
24 யில்‌ முப்பதுவ 8 படிக்கு உய்ய வ 
25 ட்டத்துகு சமஞ்‌ 9 ந்தான்‌ சொக்கன்‌ 
26 சசிவப்ப்‌,ராமண 10 எழுத்து இப்படி 
27 ரோம்‌ மலைமண்‌ 11 க்கு உய்ய வந்தான்‌ 
28 டலத்து குறுமத்‌ 12 கண்ட தேவீச்ரவ 
29 தூர்‌ இரவி விக்கிர 13 ர முடையான்‌ ௭ 
30 மனான வீர வி 14 முத்து இப்படிக்‌ 
31 ச்சாதிர தேவற்‌ 15 குவேண்ட அள 
32 கு பிடிபாடு குடுத்த 16 ந்தான்‌ உய்ய வந்‌ 
33 பரிசாவது இந்நாச்சிய 17 தான்‌ எழுத்து இ 
34 [ஈர்‌] கோயில்‌ . . . சந்தி 18 ப்படிக்கு உடைய 
3 ... திருவிளக்கு 19 பிரான்‌ தேவர்‌ உ 
20 ள்ளிட்டாற்க்கு சமஞ்‌ 

பகுதி - 2 21 ச தேவர்‌ எழுத்து 
1 கொண்ட புதுக்கா 22 [இக்‌] குழம்‌ 
2 சு அறுநூறு இக்கா 23 நாகநாதர்‌ தி 
3  சுஅறுநூறும்‌ 2 24 ர விளையாட்‌ 
4 கக்‌ கொண்டு ச 25 டம 
2 ந்த்ராதித்தவர்ச்‌ 

20:2 

இடம்‌: மேற்படி கோயில்‌ வாயில்‌ தூண்‌. 

காலம்‌: மாறவர்மன்‌ குலசேகர பாண்டியன்‌ யா:41, (இ. பி. 1309). 


செய்தி; சோமநாத 


திருப்புனல்‌ வாசலுடையார்‌, 
தெய்வங்களை நிறுவியமை. 


ஸ்வஸ்தி [ஸ்ரீ] மெ 
ற்கித்திக்கு 
மல்‌ ஸ்ரீ கோ 
மாற பன்‌ 
மரான திரிபுவ 
ன சக்கரவத்தி 
கள்‌ எம்‌ மண்‌ 
டலமுங்‌ கெ 
ாண்டருளிய 
10 ஸ்ரீ குல சேக 
11 ர தேவர்க்கு 


மீ ௦ ல ன டூ ௫௯௬ ய்‌ ௨ 


ஆவணம்‌ 14, 2003 


தேவனான 


12 
13 
14 
1 
16 
19. 
18 
19 
20 
21 
22 


கலிங்கத்தரையன்‌ இக்கோயிலில்‌ 
நாச்சியார்‌, கணபதியார்‌ ஆகிய 


யாண்டு 41 
வது ஆட்டு ௧ 
ருங்குடி நாட்டு 
நாகந்நிக்குடி உ 
டையார்‌ திரு நா 
க்சுரமுடை 

ய நாயனார்‌ 
கோயில்‌ 
சண்டேசுவர ே 
தவர்க்கு அரு 
ம்‌ பொற்‌ கூற்ற 


49 


23 
24 
௮5 
26 
27 
28 
22 
30 
31. 
32 
33 
34 


20:3 


இடம்‌ : 


காலம: 


செய்தி 


மீ ம 4 ஆடு ௬ யேவ 2 


2024 


இடம்‌ : 


காலம்‌: 


த்து மாஞ்சிலா 35 க்கு நான்‌ எழுந்த 

ன மாணக்‌ 36 ருவித்த முத 

க நல்லூர்‌ வெ 37 லியார்‌ திருப்புனவா 
டட னிட 38 சலுடையார்க்‌ 

யான்‌ பட்டால 39 கும்‌ நாச்சியாற்கு 
கன்‌ சோமனாத 40 ம்‌ மூத்த நாயனார்‌ க 
தேவனான கலி 41 ணப்‌[தி] பிள்ளையார்‌ 
ங்கத்தரயனே 42 க்கும்‌ நா... 

ன்‌ பிடிபாடு பண்‌ த. அப்‌ 

ணிக்‌ குடுத்த பரி 44 

சாவது இந்நா 

யனார்‌ கோயிலு 


மேற்படி கோயில்‌ தரையில்‌ கிடக்கும்‌ கல்‌. 
இ. பி.13-14அ ம்‌ நூற்றாண்டு. 
: துண்டுக்‌ கல்வெட்டு. 


யாண்டு 36வது கா... 

ற்கு வடவல்லத்‌ திருக்கை . 
ரிசாவது கானகீழ்‌ வெம்‌... 
விலை கொண்டுடைய பெ. . 
பிறவிக்கு நல்லானும்‌ ௭ . 
யனார்கு அடிமையாகக்‌ . .. 
பிடிபாடு பண்ணிக்குடுத்‌ 
டையான்‌ அரையன்‌ பெ 
அறிவேன்‌ 


மேற்படி. கோயில்‌ திருச்‌ சுற்றில்‌ பிரித்து கிடக்கும்‌ கல்‌. 
மாறவர்மன்‌ குலசேகரன்‌ (9), (இ. பி./268-1318). 


செய்தி: துண்டுக்‌ கல்வெட்டு திருவரங்கன்‌ பொன்னம்‌.பலக்‌ கூத்தன்‌ 


ரோ உ செம 6 


50 


கொடுத்த பிடிபாடு. 


ர வத்திகள்‌ எம்மண்டலமும்‌ கொண்டருளிய ஸ்ரீ... 
நாயனார்‌ திருநாக்சூவரமுடைய நாயனார்‌ கோயிலில்‌ . 
ருவரங்கன்‌ பொன்னம்பலக்‌ கூத்தனேன்‌ பிடிபாடு . 

ந்த பெருமாள்‌ பண்ணையில்‌ இருக்கும்‌ சுந்தன்‌ மக்கள்‌ . . . 
த்து இருந்தமையில்‌ என்‌ பிள்ளைகளான எங்கள்‌ 


ஆவணம்‌ 14, 2003 


6 ருமாளும்‌ இவ்விருவரையும்‌ இவ்வாட்டைக்‌ காத்த 
7 தேவர்க்கு பொன்னம்பலக்‌ கூத்தனேன்‌ இப்பி 


202௦ 

இடம்‌ : நாகமுகுந்தன்குடி குளக்கரையில்‌ உள்ள முனிக்கோயில்‌. 

காலம்‌: இி.பி.16அ.ம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: தொடக்கதில்‌ சூலம்‌, சூரியன்‌, சந்திரன்‌ மற்றும்‌ ஒரு கழியில்‌ 
இருபைகளைத்‌ தொங்கவிட்டது போன்ற சிற்பமும்‌ உள்ளன. 
நாகநாதர்‌ கோயில்‌ இறைவனுக்கு கொடிமங்கலம்‌, இட்டசேரி, 
முடவேலி, குண்டுகுளம்‌, கயம்மாரிசேரி ஆகிய கிராமங்களின்‌ வரி 
வருவாய்கள்‌ மாவலி வாணாதிராயரால்‌ கொடுக்கப்பட்டமை. 


[நா]க நாத சுவாமிக்கு 

| அ]பிஷேக நெய்வேத்‌ [திய] 
கட்டளைக்கு ரா . 
மாவலலி வாணாதி [ராயர்‌] 
விட்ட கிறாமங்‌ கொடி ம 
ங்கலம்‌ இட்டசேரி முட 
வேலியும்‌ குண்டு குள 

ம்‌ கயம்‌ மாரி சேரி முத 
லான ஏந்தலும்‌ கா [ணி] 
கறவைக்‌ காணிக்கை 
சில்வரிப்‌ பெருவரியும்‌ ச 
ர்வ மானியமாகச்‌ சந்தி 
ராதித்த வரை சந்திப்‌ 
பிரவேசமே அனுபவித்து] 
ப்‌ போதவும்‌ இந்த த 
ன்மத்துக்கு அகிதம்‌ ப 
ண்ணினவர்கள்‌ கெங்‌ 

கை கரையிலுஞ்‌ செ 

துக்‌ கரையிலும்‌ காராம்‌ 


ஜூ இள க யல்‌ 4 


ரு 4 ம ர பூம்‌ டடம ம து த பழு 
ம 0ம்‌ 4 முசு NINE OO 


பசுவையும்‌ பிராமண 


AO 
= 


ரையும்‌ தாய தகப்பனை 
யும்‌ கொன்ற தோஷத்‌ 
திலும்‌ தன்றாயை[யும்‌] 
தன்னுடப்‌ பிறந்தா 
ளையும்‌ [கெடுத்த] தோ 
ஷத்திலு போகக்‌ 


NO 09 19 0 ல 
ஓ செக ஙப்ல்‌ 


ஆவணம்‌ 74, 2003 51 


21. அரகண்டநல்லூர்‌ உதிரப்பட்டி 
கல்வெட்டு 





க. பன்னீர்செல்வம்‌, மைசூர்‌, 


இடம்‌: விழுப்புரம்‌ மாவட்டம்‌, திருக்கோயிலூர்‌ வட்டம்‌, அரகண்டநல்லூர்‌ 
ஒப்பில்லாமணிஸ்வரர்‌ கோயில்‌ நாட்டிய மண்டபம்‌. க 

காலம்‌: சுந்தரபாண்டியன்‌, யா:10, (13ஆம்‌ நூற்றாண்டு). 

செய்தி: மண்டபம்‌ முழுமை பெற வேண்டி, தேவரடியார்‌ மகன்‌ இளவெண்‌ 
மதிசூடினான்‌ என்பவன்‌ தனது தலையை அரிந்து கொண்டமை. 


கோமாறமன்மர்‌ திருபுவனச்‌ சக்கரவத்திகள்‌ ஸ்ரீ(செந்தர 

பாண்டிய தேவர்க்கு யாண்டு பத்தாவது இந்தத்‌ திருமண்டப 

ம்‌ தட்டோடு இட்ட இதுக்கு இவ்வாண்டை திருவைகாசித்‌ திருநாளில்‌ 
இவூர்‌ தேவரடியாரில்‌ பொந்நாண்டை மகன்‌ இளவெண் 
மதிசூடினான்‌ தலை அரிந்து கொள்ளுகையில்‌ இவனுக்கு உதிரப்பட்‌ 
டியாக எல்லைக்காலில்‌ தென்னகோன்தரங்குழி குரம்பில்‌ 
சண்‌[டே]சுர நாயனார்கு கொடு தருளின குழி ஐநூறும்‌ இப்பற்றில்‌ 
நாட்டவர்‌ இவூரில்‌ குடிப்பற்றில்‌ குடுத்த குழி ஐநூறும்‌ ஆக குழி ஆயிர 
மும்‌ சந்திராதித்தவரையாக இவன்வழி உள்ளார்‌ அனுபவித்துக்‌ 

10 கொள்ளக்கடவார்கள்‌ பன்மாகேசுரலக்ஷெட 

11 இதுக்கு இலங்கணம்‌ சொன்னான்‌ தாக்கு தானே மணவாளன்‌ 


மரவ NAON PANNE 





ஜ்‌ 


இக்கல்வெட்டை வெளியிட அனுமதி அளித்த இந்திய தொல்லியல்‌ அளவீட்டுத்‌ துறையின்‌ 
கல்வெட்டுப்‌ பிரிவு இயக்குநர்‌ அவர்களுக்கு நன்றி. 


52 ஆவணம்‌ 14, 2003 





23:1 


இடம்‌: 


22. உப்பார்பட்டி பிற்காலப்‌ பாண்டியர்‌ 


இ * டட 
கல்வெட்டுகள்‌ 
வெ. வேதாசலம்‌, மதுரை. 

தேனி மாவட்டம்‌, வீரபாண்டிக்கு அருகிலுள்ள உப்பார்பட்டி 


திருநீலகண்டீசுவரர்‌ கோயிலின்‌ கருவறை, அர்த்தமண்டபம்‌, வடபுற 
அதிட்டானப்பகுதி 


காலம்‌: முதலாம்‌ சடையவர்மன்‌ குலசேகரபாண்டியன்‌, யா:13, (கி.பி. 1203) 


மற்றும்‌ யா:13+6 (கி. பி.1209). 


செய்தி: அரசனால்‌ அளநாட்டில்‌ ஆழ்வான்நங்கைச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ என்ற 


பெயரில்‌ (தற்போதைய பெயர்‌ உப்பார்பட்டி) அறுபத்துநான்கு 
பங்குகளைக்‌ கொண்ட பிரமதேயம்‌ ஏற்படுத்தி சிவன்‌, பெருமாள்‌ 
ஆகிய இரு கோயில்களுக்கும்‌ கொடுக்கப்பட்டமை. 


பூவின்‌ கிழத்திமேவி வீற்றிருப்ப மேதினிமாது நீதியிற்புணர வயப்போர்‌ 
மடந்தை ஜயப்புயத்திருப்ப மாக்கலைமடந்தை வாக்கினில்‌ விளங்க திசை 
இருநான்கு மிசைநிலா வெறிப்பமறை நிறை வழி மனுநெறிதிகழ 
அறநெறி சமயங்கள்‌ ஆறும்‌ தலைப்ப கானவேங்கையை வில்லுடன்துரந்து 
மீனங்கனகாசனத்து வீற்றிருப்ப எண்திரிசூழ்ந்த ஏழ்கடல்‌ ஏழ்பொழில்‌ 
வெண்குடை நிழற்றச்‌ செங்கோல்‌ நடப்ப கொடுங்கலி நடுங்கி நெடும்பிலத்‌ 
தொளிப்ப. 
வல்லவர்‌ செம்பியர்‌ விராடவராடவர்‌ பல்லவர்‌ திறையுடன்‌ முறைமுறை 
பணி இடுநேயெளவும்‌ ஒரு நேமிஓங்க . . 

யவனி முழுதுடையாளோடும்‌ வீற்றிருந்தருளிய மாமுதல்‌ மதிகுலம்‌ 
விளங்கிய ஸ்ரீ கோச்சடைய பன்மரான திரிபுவனச்‌ சக்கரவத்திகள 
ஸ்ரீகுலசேகரதேவற்கு யாண்டு 13 ஆவது நாள்‌ இரண்டா 
யிரத்து நானூற்றுத்‌ தொண்ணூற்றினால்‌ மதுரோதைய வளநாட்டு 
மாடக்குளக்கீழ்‌ மதுரைக்கோயிற் பள்ளியறைகூடத்துப்‌ பள்ளிப்பீடம்‌ 
மழவராயனில்‌ யெழுநதருளியிருந்து அளநாட்டு ஆழ்வான்நஙகை 
சதுர்வேதிமங்கலத்து ஸபையார்‌ செய்யத்‌ திருவாய்மொழிந்தருளினபடி 
தங்களூர்‌ முன்பு எழுதி யேறினபேர்‌ நாற்பத்தெண்வறகு, பங்கு 
நாற்பத்தெட்டும்‌ [வைத்தியர்‌] பேர்‌ பன்னிருவற்குப்‌ பங்கு பனனிரணடும்‌ 
இவ்வூர்‌ ஸ்ரீகைலாசம்‌ திருநீலகண்டீஸ்வரமுடையாற்கு பங்கு இரண்டும்‌ 
திருமேற்கோயில்‌ ஸ்ரீவல்லப விண்ணகராழ்வாற்கு பங்கு இரண்டும்மாக 


ஆவணம்‌ 14, 2003 53 


54 


7 


10 


1 


12 


13 


14 


அறுபத்தாறு பங்கிலே பங்கு மனையும்‌ மெழுதி பிரமதேயஞ்‌ செய்து 
அனுபவித்து வருகிற இவ்வூற்குக்‌ கீழேல்லை ஒழுகுபாறைக்கும்‌ 
முக்கூட்டுக்கல்லுக்குமேற்கும்‌ தென்னெல்லை ஸ்ரீவல்லபனேரி மறுவாயில்‌ 
நீர்விழுந்த கானாற்றுக்கும்‌ இவ்வூர்‌ அணைக்கு வடக்கும்‌ மேலெல்‌ 

லை சுருளியாற்றுக்கு கிழக்கும்‌ வடவெல்லை இவ்வாற்றுக்கும்‌ 
அச்சன்பள்ளத்துப்‌ பாறைக்கு தெற்கும்‌ இன்னான்கெல்லைகுட்பட்ட 
நீர்நிலமுங்‌ கருஞ்செய்‌ புன்செய்‌ தோட்டமுட்பட்ட நிலம்‌ 
கடமையிறுக்குமிடத்து பயிரேறி விளைந்த நிலத்துக்குப்‌ பதினெட்டடி 
கோலால்‌ நிலம்‌ ஒரு 

மாவுக்கும்‌ வளையிற்காலால்‌ நெல்லு ஒன்பதின்கலனே தூணி நானாழியும்‌ 
குறுவை விளைந்த நிலத்துக்கு இவ்வரிசையில்‌ ஒன்று பாதியும்‌ கருஞ்செய்‌ 
புன்செய்க்கும்‌ எள்ளுதினை விளைந்த நிலத்துக்கு நாடிறுக்குங்‌ கடமையில்‌ 
ஒன்று பாதியுமிறுப்பதாகப்‌ பதின்மூன்றாவதினெதிர்‌ 

ஆறாண்டு முதல்‌ இறைபெற ஸ்ரீவல்லபன்‌ திருநீலகண்டநான 
தொண்டைமானார்‌ நமக்குச்‌ சொன்னமையில்‌ இவ்வாழ்வானங்கை 
சதுர்வேதிமங்கலம்‌ நான்கெல்லைக்குட்பட்ட நீர்நிலமுங்கருஞ்செய்‌ 
புன்செய்யு நத்தமும்‌ தோட்டமுட 

நிலம்‌  கடமையிறுக்குமிடத்தில்‌ பயிரேறி விளைந்த நிலத்துக்கு 
பதினெட்டடிகோலால்‌ நிலம்‌ ஒருமாவுக்கு வளையிற்காலால்‌ நெல்லு 
ஒன்பதின்‌ கலனே தூணி நாநாழியும்‌ குறுவை விளைந்த நிலத்துக்கு 
இவ்வரிசையில்‌ ஒன்று பாதியும்‌ கருஞ்செய்‌ புன்செய்க்கும்‌ எள்ளு வரகு 
தினை 

விளைந்த நிலத்துக்கு நாடு இறுக்குங்‌ கடமையில்‌ ஒன்று பாதியும்‌ 
இறுப்பதாகப்‌ பதின்மூன்றாவதினெதிர்‌ ஆறாமாண்டு முதல்‌ இறை கட்டிந 
நம்கேழ்வியும்‌ ஓலையும்‌ தரச்‌ [சொல்லிகட்டி] சந்திராதித்தவற்‌ செல்வதாகக்‌ 
கல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ வெட்டிவித்துக்‌ கொள்கவென்று திருவாய்மொழிந்தரு 
ளினார்‌ இவை வளநாட்டு புத்துருடையான்‌ பொன்னன்‌ சூரியதேவனான 
ஜய . . . ல்லவரையன்‌ எழுத்து இவை அண்டநாட்டுப்‌ பெருமணலூர்‌ . . 
பல்லவராஜன்‌ எழுத்து உ 

தொண்டைமான்‌ ஓலை ஆழ்வானங்கை சதுர்வேதிமங்கலத்து வேலி 
செய்வார்களும்‌ மஹாசபையாருங்‌ கண்டு விடைதந்ததாவது . . . செம்பிலும்‌ 
வெட்டிக்கொள்வது  ஊர்கடமையானது பதினெட்டடி கோலாலே 
ஒருமாச்செய்க்கு வளை . . . ஒன்று பாதியும்‌ தோட்டம்‌ இக்கோலால்‌ ஒரு 
மாவுக்கு ஆண்டு ஒன்றுக்கு அரை பழங்காசாகவும்‌ இப்படி . . . 


ஆவணம்‌ 4, 2003 


22:2 

இடம்‌: கருவறை மேற்கு அதிட்டானம்‌. 

காலம்‌: முதலாம்‌ சடையவர்மன்‌ குலசேகரபாண்டியன்‌, யா:1346 (க.பி.1209). 

செய்தி: ஆழ்வான்நங்கைச்‌ சதுர்வேதிமங்கலம்‌ ஏற்படுத்தியதைத்‌ 
தெரிவிக்கும்‌ அரசனது அரச ஆணை. 


1 ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீபிரஸகதஞ்‌ செய்தருளின திருமுகப்படி திரிபுவனச்‌ 
சக்கரவத்திகள்‌ கோனேரின்மை கொண்டான்‌ அளநாட்டுப்‌ பிரமதேயம்‌ 
ஆழ்வானங்கை சதுர்வேதிமங்கலத்து ஸபையார்க்குத்‌ தங்களூர்‌ முன்பு 
எழுதியேறின பேர்‌ நாற்பத்தெண்மற்குப்‌ பங்கு 

2 நாற்பத்தெட்டும்‌ வயித்தியர்‌ பன்னிருவர்க்கு பங்கு பன்னிரண்டும்‌ இவ்வூர்‌ 
ஸ்ரீகயிலாயம்‌  திருநீலகண்டீசுவரமுடையார்க்கு பங்கு இரண்டும்‌ 
திருமேற்கோயில்‌ ஸ்ரீவல்லப விண்ணகராழ்வார்க்கு பங்கு இரண்டும்‌ ஆக 
அறுபத்து நாலு பங்கும்‌, பங்கும்‌ மனையும்‌ [எ] 

3 முதி பிரமதேயஞ்‌ செய்து அனுபவித்து வருகிற இவ்வூர்க்குக்‌ கழெல்லை 
ஒழுகுப்பாறைக்கும்‌ முக்கூட்டுக்கல்லுக்கு மேற்கும்‌ தென்னெல்லை 
ஸ்ரீவல்லபனேரி மறுவாயில்‌ நீர்வீழ்ந்த கானாற்றுக்கும்‌ இவ்வூர்‌ அணைக்கு 
வடக்கும்‌ மேலெல்லை சுருளியாற்றுக்குக்‌ கிழக்கு வடவெல்லை 
இவ்வாற்றுக்கு 

4 அச்சன்‌ பள்ளத்துப்‌ பாறைக்குத்‌ தெற்கும்‌ இந்நான்கெல்லைக்குட்பட்ட 
நீர்நிலமுங்‌ கருஞ்செய்‌ புன்செய்யுனத்தமும்‌ தோட்டமும்‌ உட்பட்ட நிலம்‌ 
கடமையிறுக்கும்‌ இடத்துப்‌ பயிரேறி விளைந்த நிலத்துக்குப்‌ பதினெட்டடிக்‌ 
கோலால்‌ நிலம்‌ ஒருமாவுக்கு வளையிற்‌ காலால்‌ நெல்லு ஒன்பதின்‌ 

5 கலனே தூணி நானாழியு . . குறுவை விளைந்த நிலத்துக்கு இவ்வரிசையில்‌ 
ஒன்று பாதியும்‌ கருஞ்செய்க்கும்‌, புன்செய்க்கும்‌ எள்‌ வரகு தினை விளைந்த 
நிலத்துக்கு நாடிறுக்குங்‌ கடமையில்‌ ஒன்று பாதியும்‌ இறுப்பதாகப்‌ 
பதின்மூன்றாவதினெதிர்‌ ஆறாமாண்டு முதல்‌ இறை கட்டிக்‌ குடுக்கப்பெற 
வேணுமென்று ஸ்ரீவல்லபன்‌ திருநீலக 

6 ஸண்டனான . தொண்டைமானார்‌ நமக்குச்‌ சொன்னமையில்‌ 
இவ்வாழ்வானங்கை சதுர்வேதிமங்கலத்து நான்கெல்லைக்குட்பட்ட 
நீர்நிலமுங்‌ கருஞ்செய்‌ புன்செய்‌ நத்தமுந்தோட்டமுட்பட்ட நிலம்‌ 
கடமையிறுக்கும்‌ இடத்து பயிரேறி விளைந்த நிலத்துக்குப்‌ 
பதினெட்டடிக்கோலா 

7 நிலம்‌ ஒரு மாவுக்கு வளையிற்காலால்‌ நெல்லு ஒன்பதின்கலனே தூணி 
நானாழியும்‌ குறுவை விளைந்த நிலத்துக்கு இவ்வரிசையில்‌ ஒன்று பாதியும்‌ 
கருஞ்செய்‌, புன்செய்க்கும்‌ எள்வரகு தினை விளைந்த நிலத்துக்கும்‌ 
நாடிறுக்குங் கடமையில்‌ ஒன்று பாதியும்‌ இறுப்பதாகப்‌ பதின்‌ 
மூன்றாவதினெதிர்‌ ஆறாமாண்டு. 

ஆவணம்‌ 14, 2003 55 


8 . . . கேழ்வியும்‌ ஓலையுந்‌ தரச்சொன்னோம்‌ இப்படி சந்திராதித்தவற்‌ 
செல்வதாகக்‌ கல்லிலுஞ்‌ செம்பிலும்‌ வெட்டிவித்துக்‌ கொள்க இவை 
மதுரோதைய வளநாட்டுக்‌ காஞையிருக்கை உழக்குடி முத்தன்‌ ஆட்கொண்ட 
வில்லியான மீனவதரயன்‌ எழுத்து யாண்டு (13) 


9 ... இவை அண்டநாட்டுப்‌ பெருமணலூர்‌ இராமன்‌ பல்லவராஜன்‌ எழுத்து 
ஸ்பை பெருமக்கள்‌ அருளிச்‌ சொல்படி இப்படி கல்வெட்டினேன்‌ 
அளநாட்டாச்சாரியர்களில்‌ ஜயங்கொண்டான்‌ சோலையரைசான 
திருக்கோட்டியூர்‌ ஆசாரியன்‌ எழுத்து 

ப்‌ 

இடம்‌: கருவறை, அர்த்தமண்டபம்‌, தென்புற அதிட்டானம்‌. 

காலம்‌: முதலாம்‌ சடையவர்மன்‌ குலசேகரபாண்டியன்‌, யா:13+14 
(௫. பி.1227). 


செய்தி: சவன்னர்‌ (வைத்தியர்கள்‌) என்றழைக்கப்பட்ட பிராமணர்களுக்கு 
அளநாட்டுப்‌ பகுதியின்‌ அதிகாரியாக விளங்கிய சிவல்லபன்‌ 
திருநீலகண்டனான தொண்டைமான்‌ என்பவன்‌ நிலங்களைத்‌ 
தானமாகத்‌ தந்தமை மற்றும்‌ ஆழ்வாண்டான்‌ ஏரி ஏற்படுத்தியமை. 


1 பூவின்கிழத்தி மேவி வீற்றிருப்ப மேதினிமாது நீதியிற்புணர . . . 
2-3 

4. . . கோச்சடையபன்மரான திரிபுவனசக்கரவத்திகள்‌ குலசேகரதேவற்கு 
யாண்டு 13 வதின்‌ எதிர்‌ 14 ஸ்ரீபாண்டிமண்டலத்து அளநாட்டு சீவலவன்‌ 
திருநீலகண்டனான தொண்டைமானேன்‌ 

5 சவன்னர்க்கு தன்மதானம்‌ பண்ணிக்குடுத்த நிலத்துக்குப்‌ 
பெருநான்கெல்லைப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்குடுத்த பரிசாவது சவன்னரில்‌ 
ஆத்திரயகோத்திரத்து மணலூர்‌ சவன்னன்‌ ஆளுடையான்‌ 
சக்கரவத்திகளுக்கும்‌ இவன்‌ தம்பி ஆளுடையான்தில்லை 

6 யாழ்வானுக்கும்‌ இவன்தம்பி ஆளுடையான்‌ கூத்தனுக்கும்‌ . . , கோத்திரத்து 


தொண்ணூர்ச்சவன்னன்‌ மதுரோ . . , பன்மங்கல . . . சிவல்லசவன்ன . . 
பெருமாள்‌ 

7-8 AC 

9.  . தானம்‌ பண்ணிக்குடுத்த நிலமாவது இஅளநாட்டில்‌ தேனையாற்நில்‌ 


[நாமடைத்த] திருநீலகண்ட பேரணைகாற்‌ கீழ்‌ நாம்‌ கண்டகுளம்‌ 
ஆழ்வாண்டானேரியில்‌ தெற்கில்‌ மடைக்கீழ்‌ இவர்களுடைய ஜன்‌[ம]மாக 
தம்மதானம்‌ பண்ணிக்குடுத்த நிலத்துக்கு 

10 பெருநான்‌கெல்லையாவது கீழேல்லை வடக்கடையத்‌ திருநீலகண்டர்க்கு 
குடுத்த நிலத்துக்கு மேற்கு தெற்குநோக்கிப்போன கொப்பு வாய்க்காலுக்கும்‌ 


56 அவணம்‌ 14, 2003 


ஏர்மங்கலத்து பழங்காலுக்கும்‌ ஆக மேற்கும்‌ தென்னெல்லை தென்கீழ்‌ 
மூலையில்‌ தென்நெல்லைக்கு நான்கெல்லைக்கு 

11ம்‌ தென்மேற்கும்‌ அழகியபாண்டிய பிரமராயர்‌ நிலத்தில்‌ தென்கீழ்‌ 
மூலையில்‌... , பிரம்மராயர்‌ சிவல்லபுரத்தார்‌ நிலத்துக்கும்‌ 
வடவெல்லையாக . ... நிலத்து 

12 க்கும்‌ புல்லிநல்லூர்‌ . நிலத்துக்கும்‌ . . இவர்களுக்கும்‌ . . . இப்படி 
தன்மதானம்‌ பண்ணிக்குடுத்த 

15-15 

16. . , கோத்திரத்து மணலூர்‌ சவன்னன்‌ ஆளுடையான்‌ சங்காத்தபிள்ளை 
சக்கரவத்திக்கும்‌ இவன்தம்பி ஆளுடையான்‌ தில்லையாழ்வானுக்கும்‌ 
யிவன்தம்பி தத்தனுக்கும்‌ ஹாரிக கோத்திரத்து தொண்ணூர்‌ சவன்னன்‌ 
மதுரோதைய மங்கலதேவன்‌ சிவல 

17 வச்‌ சவன்னான . . மனுக்கும்‌ ஹாரித கோத்திரத்து தொண்ணூர்ச்‌ 
சவன்னனான பன்னீசரமுடையன்‌ வெள்ளைக்‌ கொம்பனுக்கும்‌ . தம்பி. 

_ன்னீசுரமுடையான்‌ திருநீலகண்டனுக்கும்‌ ஹாரித கோத்தி 

18 ரத்து மாத்தூர்‌ சவன்னன்‌ கூத்தனழகிய பெருமாளுக்கும்‌ இவன்‌ தம்பி 
கூத்தன்சொல்‌ வாமனபட்டனுக்கும்‌ மிவன்‌ தம்பி சீவலதேவனுக்கும்‌ 
காஸிபகோத்திரத்து கருவூர்‌ சவன்ன சருக்கம்‌ [ப]ன்னைவற்கும்‌ 
யிப்படித்தற்மதா 

19 னப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்குடுத்த தன்மத்துக்கு இப்படிக்கிவை சிவல்லவன்‌ 
திருநீலகண்டனான தொண்டைமானேன்‌ யிப்பெருநான்கெல்லைக்குட்பட்ட 
பதினெட்டடிக்கோலால்‌ நிலம்‌ நாலுவேலியும்‌ யிதுதேவந்‌ . . . . கனுக்கு 
அனுபவிப்பாராக . . . தந்மதானம்‌ 

20 பிரமாணம்‌ பண்ணிக்குடுத்தமைக்கு யிப்படிக்கு இவை சிவல்லவன்‌ 
திருநீலகண்டனான தொண்டைமான்‌ எழுத்து சிவல்லவன்‌ 
புந்திசுவரமுடையான்‌ எழுத்து இப்படிக்குயிவை திருநீலகண்டன்‌ 
சிவல்லவனான குலசேகர காடுவெட்டி எழுத்து யிப்படியறிவேன்‌ தேவர்‌ 

21 தொண்டைமானார்‌ முதற்கணக்கில்‌ பெருமாச்சா[த்த] னான வளவன்‌ 
விழுப்பரையர்‌ எழுத்து இப்படி அறிவேன்‌  முதற்கணக்கரில்‌ 
சோறமங்கலமுடையான்‌ புலவன்‌ உடையானான செம்பியதரையன்‌ எழுத்து 
இப்படி யறிவேன்‌ மாணிக்கன்‌ பூநாந குருகலத்தரையன்‌ எழுத்து யிப்‌ 

22 படிஇப்பிரமாணம்‌ மெழுதிநேன்‌ தேவர்‌ தொண்டைமானார்‌ . . . படியில்‌ 
காலியன்‌ கேசவனான சேனாவரையன்‌ எழுத்து 


ஆவணம்‌ 14, 2003 57 


23. வீர விசயராயரின்‌ இராமநாயக்கன்‌ 
பேட்டை கல்வெட்டு 





ம. காந்தி, வேலூர்‌. 


ப. வெங்கடேசன்‌, காவேரிப்பாக்கம்‌. 


இடம்‌: வேலூர்‌ மாவட்டம்‌, வாணியம்பாடி வட்டம்‌, இராமநாயக்கன்‌ 
பேட்டை இராஜி கவுண்டர்‌ வீட்டிற்கு அருகில்‌. ள்‌ 
காலம்‌: வீர விசயராயர்‌, (கி.பி.1437). 


செய்தி: 4 % 1% அடி அளவுள்ள கற்பலகைக்‌ கல்வெட்டு. விசயராயர்‌, 
வேகரி என்னும்‌ ஊரில்‌ சிங்கப்பெருமாள்‌ என்பவருக்கு கவுண்டு 
(நாட்டாண்மை) மானியமாக, தான்‌ கட்டுவித்த ஏரியின்‌ கழ்‌ 
இருநூறு குழி நிலம்‌ விட்டுள்ளமை. 


முன்பக்கம்‌ 


சுபமஸ்து 

இராக்கித வருஷ 

ம்‌ பங்குனி மாதம்‌ 14 

தியதி ஸ்ரீமன்‌ மஹா மண்‌ 
லீசுரன்‌ ஸ்ரீவீர விசயராய 
உடையார்‌ வேகரியில்‌ சிங்கப்‌ 
பெருமாளுக்கு கவுண்டு மானி 
யத்துக்கு பழைய மானியம்‌ 

9 நீங்கலாக கல்லுவெட்டி 

10 குடித்தபடி தாந்‌ வெட்டு வி 
11 த்த ஏரி கீழ்‌ நொச்சிற்காலில்‌ 
12 குழி நூறும்‌ ஆண்டா 


(6 ௦ ந்‌ ன) சேகு யிட ௭ 


பின்பக்கம்‌ 


13 மஆக. . 


14 குழிநூறு. 


15 இருநூறு... 
16 கவுண்டுக்கு சறுமா 


ஆய்வின்போது உதவி செய்த வழக்கறிஞர்‌ பழதிச்சாமி, சம்பத்‌ குமார்‌, கிருஷ்ணமூர்த்தி 
ஆகியோருக்கு நன்றி. 


60 ஆவணம்‌ 14, 2003 


24. வீர விசயராயரின்‌ மழையூர்‌ கல்வெட்டு 


து. துளசிராமன்‌, பூண்டி, 
ப. வெங்கடேசன்‌, காவேரிப்பாக்கம்‌. 


இடம்‌: வேலூர்‌ மாவட்டம்‌, ஆர்க்காடு வட்டம்‌, மழையூர்‌ பெரிய ஏரியின்‌ 
குண்டு பாறை." 
காலம்‌: வீர விசயராயர்‌, (க. பி. 1229), 


செய்தி: பெரிய ஏரி வெட்டிக்‌ கொள்ள, தானம்‌ வழங்கியமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ ஸ்ரீமன்‌ 
மஹா மண்டலி 
சுரன்‌ அரிஹர ராய விபாடன்‌ 
பாஷைக்குத்‌ தப்புராயர்‌ கண்ட 
ன்‌ மதுராயர்‌ தணன பூர்வ தெட்சிண 
பச்சிமோத்த[ர] சமுத்திர தப்புவராயர்‌ 
இராச பரமேசுரன்‌ ஸ்ரீவீர விசைய தேவ மஹா 
ராயர்‌ பிரிதி ராச்சியம்‌ பண்ணி அருளாநின்‌ 
ற சகாத்தம்‌ ஆயிரத்து முன்னூற்று அய்‌ 
ம்பது மேதினி மேல்‌ செல்லா நின்ற 
ஷெளமிய வருஷத்து விசிசத்தி - 

புதந்‌ .. 

ஜெயங்கொண்ட சோழமண்டலத்து 
. . மெய்யூர்நாட்டு தகலன்வப்ப 
யிலே மழவூரவரும்‌ 
உடையர்‌ த[ஈ]னம்‌ பெரிய ஏரியி 
ல்‌ . . . விலைப்பணம்‌ உள்ள 
தும்‌ வாசல்குழி உள்ளதும்‌ யின்னா- 
. .. சந்திராதித்த வரையும்‌ ஏரி 
இரணமவாம்‌ இட்டு வெட்டக்கடவதா 
கவும்‌ இத்தன்மத்துக்கு அகிதம்‌ 
பண்ணின்வர்கள்‌ கெங்கைக்‌ 
கரையிலே காராம்‌ பசுவை கொன்ற 
பாவத்திலே . . . 


ட ஓ மூ. இர O° 


பஸ) [௦ ஹு ம்‌ பம்‌ ட மட பட ட பட பட 


உ 


ஆய்வில்‌ உதவிய மழையூர்‌ இரவிசங்கர்‌ அவர்கட்கு நன்றி. 


62. ஆவணம்‌ 74, 2003 





இடம்‌: 


காலம்‌ : 


செய்தி: 


25. வீரபூபதியின்‌ வாய்த்தலைக்‌ 
கூடலூரர்ச்‌ செப்பேடு 


௪. சுப்பராயலு, தஞ்சாவூர்‌. 


நாணயவியலாளர்கள்‌ சங்கரன்‌ ராமன்‌ மற்றும்‌ ஆறுமுக சீதாராமன்‌ 
ஆகியோரிடம்‌ உள்ளது. இதன்‌ மூல இருப்பிடம்‌ தெரியவில்லை. 
விஜயநகர இளவரசன்‌ வீரபூபதி, (௫. பி. 1474 சூன்‌ 10). 


இச்செப்பேட்டுத்‌ தொகுதி 29 செமீ உயரமும்‌ 17 செமீ அகலமும்‌ 
கொண்ட கனத்த மூன்று ஏடுகளைக்‌ கொண்டது. ஏடுகளுக்கு வரிசை 
எண்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. மூன்று ஏடுகளிலும்‌ இரு 
பக்கங்களிலும்‌ எழுதப்பட்டுள்ளது. மொத்தம்‌ 125 வரிகள்‌ உள்ளன. 
முதற்பகுதி (1-46) சமஸ்கிருதத்திலும்‌ இரண்டாம்‌ பகுதி (47-125) 
தமிழிலும்‌ உள்ளது. முதற்பகுதி இரந்த எழுத்தில்‌ உள்ளது. தமிழ்ப்‌ 
பகுதியிலும்‌ ஆங்காங்கு சமஸ்கிருதச்‌ சொற்கள்‌ கிரந்த எழுத்தில்‌ 
எழுதப்பட்டுள்ளன. கிரந்தம்‌, தமிழ்‌ ஆகிய இரு எழுத்துக்களும்‌ 
அழகாகப்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. 
முதற்பகுதியில்‌ சுருக்கமாக பூபதியின்‌ முன்னோர்கள்‌ பற்றிய செய்தி 
உள்ளது. யாதவ குலத்தைச்‌ சேர்ந்த சங்கமனுக்கு ஹரியபன்‌, புக்கன்‌, 
முத்தபன்‌, மாரபன்‌ என்ற ஐந்து மக்கள்‌ (13-19). அவர்களில்‌ 
புக்கனுக்கு மகன்‌ ஹரிஹரன்‌, அவன்‌ மகன்‌ புக்கன்‌, அவன்‌ மகன்‌ 
பூபதி (19-26). இந்த பூபதி தமிழ்ப்‌ பகுதியில்‌ வீரபூபதி என்று 
அழைக்கப்படுகின்றான்‌. வீரபூபதி காவிரியின்‌ வடகரையில்‌ 
மழநாட்டைச்‌ சேர்ந்த வாய்த்தலைக்‌ கூடலூர்‌ என்ற 
சவுண்டராஜபுரத்தில்‌ உள்ள வைதிக பிராமணர்‌ பன்னிருவருக்கு 16 
வேலி நஞ்சை நிலம்‌ இறை நீக்கிக்‌ கொடுத்தான்‌. சுங்கம்‌ 
உபயமார்க்கம்‌ (விற்பனைப்‌ பொருள்‌ மீதான வரி), இடைத்துறை 
(கால்நடை மீதான வரி), ஒழுக்கு நீர்ப்‌ பாட்டம்‌ (மீன்பிடி வருவாய்‌) 
ஆகியவை தவிர மற்ற வரிகள்‌ நீக்கப்பட்டன. நீக்கப்பட்ட வரிகள்‌ 
மூலம்‌ வந்த வருவாய்‌ 260 பொன்னை தானம்‌ பெற்ற பிராமணர்‌ 
அனுபவத்துக்கு உரியது. 260 பொன்னில்‌ நிலவரி (குளப்‌ பிரமாணம்‌) 
256 பொன்‌. மாவடை என்ற வரிக்கு 4 பொன்‌ வசூலாயிற்று. 
மாவடை என்பது ஊர்க்‌ கால்நடை மூலம்‌ வரும்‌ வருவாயாகும்‌. 
விஜயநகர அரசர்களின்‌ பழைய செப்பேட்டுத்‌ தொகுதிகள்‌ ஒரு 
சிலவே. ஆகவே இது முக்கியமானதாகும்‌. வீரபூபதியின்‌ காலக்‌ 
கல்வெட்டுகள்‌ சல இருவண்ணாமலை, திட்டக்குடி போன்ற 
இடங்களில்‌ ( தெக,4, எண்‌.155, 159, 258, 275) உள்ளன. அவை 
7473-1420 காலத்தைச்‌ சார்ந்தவை. அவற்றில்‌ ஒன்று (எண்‌.276) அரசன்‌ 


ஆவணம்‌ 14, 2003 63 


வரிவிலக்கு செய்தமையைப்‌ பற்றியது. அதிலும்‌ சுங்கம்‌ 
உபயமார்க்கம்‌, இடைத்துறை ஆகிய இரு வரிகளுக்கு விலக்களிக்கப்‌ 
படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 

வாய்த்தலைக்‌ கூடலூர்‌ காவிரியின்‌ வடகரையில்‌ குணசீலத்துக்குச்‌ 
சிறிது கிழக்கே புள்ளம்பாடி வாய்க்கால்‌ காவிரியிலிருந்து பிரியும்‌ 
இடத்தில்‌ உள்ளது. 


[தல்‌ ஏரு] 


ON சு.ப மெடம்‌ 4 


நல்‌ பவம்‌ மட்‌ ஷு மம்‌. வம மமம்‌ 
சூ மெ மெட்டு. வ மு 


17 


1॥ சுய கஸ்து அபியைகம்‌ ஸ்தநம்‌ ஹா 
ரமாலம்ப்‌,யேதா[மா ]ம்ருசரந்‌[த.த்தேப 
த்ரோர்ஹர்ஷஜஹாஸெளயஸ்தம்‌ லம்போ; 
தரம்‌ பஜே நெளமியஜ்ஷவராஹந்தந்தா 
ஞ்ச விச்வம்பராந்தராம்யயோரநாதி;தஃம்‌ 
பத்யோஷ்டி,லாஸலஸிதஞ்‌ ஜகஃத்‌அஸ்தி ஸ்வ 
ஸ்தி நிஜாவாஸோ வாஸுதே$வநிவாள பூ, 
க்ஷீரநீராநிதிட பத்மா ஸுதா,கர ஸீதா, 
கர:ததஸ்ஸமுதஃப4த்‌ பூஜியசஸச்‌ சரசர லா 
ஞ்ச,ந;யோஸளெளச்றத்‌ருதி சிரரோரத்ந சி, 
ரோரத்நித விக்‌, ரஹ.। தஸ்மாத;ஜநிபூஃஜாநி கு 
லம்‌ கலமலாபஹம்‌|யா த;வம்‌ யதஃஜந்மாபி 
ஐந்மாலப்‌;தஃடர:புமாந்தத்ராபூத்‌ ஸம்கடம 
ஸ்ஸம்ராட ; ஸம்காஜ்ஞைக ஸம்க4ம:| ஹரே 
ரர்ப்யவதாரா[ணா ]மந்யேநைகே ந ஸம்க, 
ம;ததோ பூவந்‌ பஞ்சபூபாபூதவத்‌ ஜகத 
க்ருதேோஹர்ய்யபக்ஷ்வாப பு;க்கேச, கம்ப 
முத்தப்‌ மாரடா:| தேஷுந்ந்யக்ருததி;க்பால 
வைபவோ புக்கபூபதி:| அபு.நக்பு 
வமைர்வ்யச்‌ரோ நிக்‌ரஹிதாஹித:க்ருதி|ததஸ்ஸமு 
தஃயம்ப்ராபது;தயாத்‌;ரேரிவாம்சுமாந்்‌|கர 
பூரூதஸஷ்டா௪ ஸ்ரீமாந்‌ ஹரிஹரேச் வர: த 
ஸ்மாதஃபூூத்பூரிதா.மாயுவ பு;க்கமஹீப தி. 
(யப்ரா ]சீமாகமீது;வ்யந்நதஸர்வ்வா தி;,சோஃவ 


ஆவணம்‌ 14, 2003 


25 
26 
27 
28 
29 
30 
31 
32 
33 
34 
35 
36 
37 
38 
39 
40 
41 
42 
43 
44 
45 
46 
47 
48 


சீரித;ததஸ்ஸமுதஃபூசச்ரச்‌2லீமாந்‌ பூபதி ஸ்ர்பூவோ இஉஉ௱ண 
பதி:|கர்ம்ம ப்ரஹ்மாத்‌;த்‌,;வநீநேந கலிப்யே 
நக்ருதிக்ருத:|ஸமுத்கா,தநிகா,தாரி மண்ட; 
லஸ்தம்ப ம்ண்டிதே| மண்ட;பேதுலயா 
யேநஸ்வேநாத்மாமாய்யமாயிநா(போ,க5 

லோகே சகஸ்யாப்‌4தே. வர்ஷே நந்த;ந ஸஜ்ஞி 

தே கும்ப, ஸம்ஸ்தே; தி;நகரேச;தக்ஷே 

பத; வாஸரே| ஸூர்ய்யோபராக; ஸம 

யே புண்யே பர்வ்வாம்பு;தேஸ்தடே |கல்பவரு 

க்ஷ மஹாதா,நே காவேர்ய்யா உத்தரே தடே| 
ராஜராஜவளேகண்டே ; வர்ஷநிவ்ருதி ப 
ச்சிமோவாத்தலைக்‌ கூடலூராக்யம்‌ க்‌. ராம 

ம்‌ ஸீமாஸமந்ந்விதம்‌| வஸிஷ்டா ந்ந்வய மித்ராய ப்ரா 
தா,தாஃதித்ய மந்த்ரிணே| க்ராம்மாதி;த்ய தேவோ 
டி செளண்டலாஜபுராஹ்வயம்‌| க்ருத்வா 

ஷோடச தா,ப்ராதாசத்‌ ப்ராஹ்மணேப்‌,யோவி 
ப,ஜ்யஸ:। ஸந்நிதெள.து மஹாலக்ஷ்ம்யா 

ஸ்ரீஸூக்க ஜபகாரணம்‌[ த,க்‌ஷிணஸ்யாம்‌ மா 

ட வீத்த்‌,யாம்‌ கல்பயித்வா க்‌;ருஹந்நவம்‌| உத;க்‌;வி 
தம வீத்த்‌யாஞ்ச ஸப்தோபகரணா[ந்வே] 

தாந்‌| ஏவம்‌ ப்ரத;த்தோக்ராமோயமாக 

ல்பமபி, வர்த்‌;தி4தாம்‌|| ஸ்வஸ்தி ஸ்ரீ வஜயாப்யுத; 
ய சரகவர்ஷம்‌| 1335 இதன்‌ மேற்‌ 

செல்லா நின்ற ஜய ஸம்வத்ஸரத்து 


[2-ம்‌ ஏடு] 


49 
50 
21 
52 
22 
54 


2]ஜேஷ்ட, ப;ஹ்ளை ஸப்தமியும்‌ 
ஆதி,த்யவாரத்திலும்‌ (ரீ ம 
நமஹா மண்டடலேச்‌(வரந்‌ 

ஸ்ரீ வீரபூபதியுடையர்‌ ராஜரா 
ஐ வளநாடு வடகரை மழநாடூ 
மேலை முறியில்‌ வாய்தலைக்‌ 


ஆவணம்‌ 14, 2003 65 


66 


35 
56 
27 
28 
39 
60 
61 
62 
63 
64 
65 
66 
67 
68 
69 
70 
71 
72 
73 
74 
75 
76 
ச்ச 
78 
79 
80 
81 
62 
83 
84 
85 
86 
87 


கூடலூர்‌ அன செளண்ட.ராஜபு 

ர.த்து நாநா கோடத்ரிகள்‌[ நா]நா ஸூ 
த்ரிகளான ப்ஜாஹ்மணற்கு குடுத்த 

தளிம்ம சாஸநம்‌ தங்களுக்கு நந்த; 

ந ஸம்வத்ஸரத்து மாக, பஹு 

ள அமாவஸ்யை ஸூர்ய்ய க்முஹ 

ண புண்ய காலத்திலே ஹிரண்யோ 

தக தா.ராபூர்வ்வம்‌ ஆகக்‌ குடுத்த 
ப்ளாஹ்மணற்கு விவரம்‌ கெளதம 
கோ$த்ரத்து போ;தாயந ஸூத்ரத்‌ 

து மாயு தீக்ஷிதற்கு பா கம்‌]3] பா, 
ரத்;வாஜகோஃத்ரத்து ஆபஸ்தம்ப; 

ஸூத்ர த்து நரஸிம்ஹ த;க்ஷிதற்கு பா, 
க-ம்‌2]காச்‌ யப கோ.ஃத்ரத்து போ; 

தா.யந ஸூத்ரத்து திம்மண தீரக்வித 

ற்கு பா,கும்‌|2| வஸிஷ்ட, கோடத்ரத்‌ 

து கீராஹ்யாயந ஸூத்ரத்து மாத4 
வபட்டக்கு பா.க;ம்‌| புவ 

ஸிஷ்ட ; கோடத்ர த்து ஆச்‌ வலாயந 
ஸுூத்ரத்து நாக;ணங்களுக்கு பாக; 

ம்‌11| வஸிஷ்ட; கோ;த்ரத்து ஆச்‌ வலாய 

ந ஸூத்ரத்து நரஸிம்ஹ ப.ட்டத்கு பாக, 
மிபுஹரித கோ4த்ரத்து ஆச்‌, வலாயந 
ஸூத்ரத்து அல்லப்பங்களுக்கு பாக; ம்‌[1| 
பாரத்‌$வாஜ கோடத்ரத்து ஆச்‌ வலாயந 
ஸூத்ரத்து மல்லணம்கள்‌ டா க;ம்‌|1|பாஏுத்‌4வா 
ஐ கோச*த்ரத்து ஆபஸ்தம்ப; ஸூத்ரத்து ப்‌;ருஹ்‌ 
மசாரி நாக;ணம்களுக்கு பா .க.ம்‌| 11 விச்வா 
மித்ர கோத்ரத்து அச்வலாயந ஸூத்ரத்து 
ஐந்நப்பங்களுக்கு பாஃக5ம்‌ |1| ஆத்ரேய 
கோடத்ரத்து க்ராஹ்யாயந ஸூத்ரத்து நாராய 
ண பட்டத்கு பாகும்‌ |1| பராசர கோடத்ரத்‌ 


து அச்‌, வவாயந ஸூத்ரத்து ஸ்ரீ ராம பட்டத்‌ 


ஆவணம்‌ 14, 2003 


88 கு பா.க;ம்‌|1|| ஆக ப்ராஹ்மணர்‌ பேர்‌ பன்னிரண்‌ 
89 டுக்குக்கும்‌ பா,க;ம்‌ பதினாறுக்கும்‌ குடுத்த ராஜ 
90 ராஜவளநாடூ வடகரை மழை நாடு வாய்‌ 


[5ஆம்‌ ஏரு] 


91 3| தலைக்‌ கூடலூர்‌ க்‌ஃராமம்‌ ஒன்றுக்கு நில 
92 ம்‌ நஞ்சை வேலி|1 க்கும்‌ குளப்ரமா 

93 ணம்‌ பொன்‌ 2560ம்‌ மாவடைக்கு 

94 ப்பொன்‌ |4| ஆகப்‌ பொன்‌ 200 | இப்‌ 

95 பொன்‌ இருநூற்று அறுபதுக்கும்‌ சுங்‌ 

96 கம்‌ உபயமார்க்‌;கும்‌ இடைத்துறை ஓ 

97 முக்கு நீற்பாட்டம்‌ நீங்கலாக லக 

98 லமான பொன்‌ வர்க்கும்‌ நெல்‌ வர்க்‌ கம்ம 
99 ரவடை மாவடை வெட்டி வரி நல்‌ 

100 லெருது நற்கிடா முதலான பல்வரியளு 

101 ம்‌ பூர்வ்வாயம்‌ அபூர்வ்வாயம்‌ அக்ஷிணி 

102 ஆகா5மி நிதி, நிக்ஷேப ஜல பாஷாண 

103 ஸித்த, ஸாத்‌த்‌ய அஷ்ட போக; தேஜஸ்வா 
104 ம்ய ஸஹிதமாக அசந்த்‌;ரார்க்க ஸ்தா,யியா 
105 க ஸர்வ்வ மாந்ந்யமாக அநுபவித்துக்‌ 

106 கொள்ளக்கடவராகவும்‌| 

107 தா4ந பாலநயோர்ம்‌ மத்‌;த்‌ (யே தா; 

108 நாத்‌;ச்(ரேயோநுபாலநம்‌| தா;நா 

109 த்‌ ஸ்வர்க்க கமவாப்நோதிபால 

110 நாத5ச்யுதம்‌ பத;ம்‌| ஸ்வத;த்தாம்‌ 

111 பரத$த்தாம்‌ வாயோ ஹரேத வ 

1 12 எுந்த.ராம்‌ || ஷஷ்டிர்வ்வர்ஷ ஸஹஸ்ராணி வி 
113 ஷ்டாஃயாஞ்‌ ஜாயதே க்ருமி: ஏ 

114 கைவப,கி;நி லோகே ஸர்வ்வேஷா 

115 ம்‌ பூய, ஜாமபி[ நாபோ.ஜ்யா நகர 

116 க்ராஹ்யா விப்ர தத்தா வஸுந்தரா] ஸாமா 
117 ந்யோயந்‌ தூர்ம்ம ஸேதுர்ந்ந்ருபாணா 


ஆவணம்‌ 74, 2003 67 


மது வ்‌ gj 


Eh & i 


த ரது 


உம்‌ 


௮௩ 


121 5702. 


PR PT PBS Ap 
ப ந 


ப (5 வ ர்ரிறிலு. க 
ப்‌ a wb) a(S ய! | 

SE, னி அப்தில்‌ Kia க்‌ 

பதம்‌ 36 D7. 2 
' ந க ்‌ 
த எப] 12127 ADORE ந 
இபத அ கவட (ய ன்‌ 1] 
ரது ன்‌ 
அ ்‌ ட்டு 1 LASS 7 
Les TE ல்‌ அலம்‌ ல்‌ 
ஜூடி நட ௨ [5 11] 
ப DE NSE LS லால்‌ முக்‌ (ச 
சீ 


அன்டனி 
p= த 


ENDER மக்்வம்‌ TESS Su) 
த 


RY ர "a 
உ ஒத்த நைல்‌ 


சன்‌ ப்‌ 3௮12-2 


ச்ச 


81 ர, க்க, 


6 மிடல்‌ 


09 1.3 


ன்‌ 





ஆவணம்‌ 74, 2003 





ன்‌ 


5720 
DP நதர 


வதர ே 1) 
5 தததா்கா ன 
வ்‌ து 


7 
ஊக தந்‌ ர்‌ ம்‌ 


மான கட்டாத 

ஆவி பு்த் குக 
ர கனி TTF ஒயர்‌ 
பக துத்‌. 


எக்‌ தகடு. ஒரி 12 NEN 


வழ? 
நத க்க ம ரக 
(ரா பர்கா 32 ன்‌ 1 
ரட்‌ 3 R22 Br] 
ரேவ வ%டு யா]? 
2492 92. 8229703121 YTS 
TAS GE POUT பப 


73 ம os பிலை 


ஷை 


69 


26. ஆனந்தூர்க்‌ கல்வெட்டு 


சி, இலட்சுமணன்‌, சிங்கம்புணரி, 


இடம்‌ : இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, திருவாடானை வட்டம்‌, ஆனந்தூர்‌ 
திருமேனிநாதர்‌ ஆலய நுழைவாயிலின்‌ வடபுறம்‌. 

காலம்‌: பராக்கிரம பாண்டியன்‌, யா:8, (இ. பி.74ஆம்‌ நூற்றாண்டு). 

செய்தி: இடைக்குடி மக்கள்‌ சிலரை ஆலயத்திற்கு விற்றமை. 


1 ஸ்ரீ மற்கீத்திக்கு மேல்‌ ஸ்ரீ கோச்சடைய பன்மரான . . .ராக்கிரம பாண்டிய 

2 தேவர்க்கு யாண்டு 8 ஆவது ஆநி மீ' 31௨ திருக்கானப்‌ பேர்‌ கூற்றத்து 
ஆனந்தூரான அவிகா(யன்சு) 

3 ஸன்தர நல்லூர்‌ நாயனார்‌ திருமதிச்சடையிச்ரவர முடைய நாயனார்‌ . .. ஸ்ரீ 
ருத்திரமா 

4 கேசுரற்கும்‌ சிகாரியஞ்‌ செய்வார்களுக்கும்‌ அரும்பொற்‌ கூற்றத்து அம ...க 
நல்லூர்‌ . . . வரு 

5 ஸனதரும்‌ சென்னாகற்பகன்‌ தடிவல்லான்‌ வழுதியான்‌ டானும்‌ தடிவல்லான்‌ 
வீரபாண்‌ 

6 டிய தேவனும்‌ பெரிய உடையான்‌ வழுதியாண்டானும்‌ பெரிய உடையான்‌ 
தடி 

7 வல்லானும்‌ ஆக இந்நால்வோமும்‌ சண்டேசுர விலைப்பிராமாணமாக 
பண்ணிக்‌ கொடுத்த பரி 


8 சாவது இக்கோவில்‌ திருக்காமக்‌ கோட்ட நாச்சியார்‌ கண்ட . . . கு நாங்‌ 
9 கள்‌ விற்ற இடைக்குடி மக்களாவது இன்‌ நாச்சியார்‌ தேவதானம்‌ உள்ளிட்ட 


.. னேரியில்‌ 

10 குடியிருந்து போதுகிற ஆவிப்‌ பெரியானுள்‌ ளிட்டாரையும்‌ ஆலிம்மன்‌ 
சின்னரையு 

11 ம்‌ சண்டேசுர விலையாக விற்று விலைப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்‌ 
கொடுத்தோம்‌ மேல்‌ சொல்ல 


12 ப்பட்ட இந்நால்வோமும்‌ இப்படி விற்றுக்‌ குடுத்த இவர்களுக்கு இதுவே 
விலையான . . . விலையும்‌ பொ 


15 ரூட்‌ . . யாவதாகவும்‌ இப்படி விற்றுக்‌ கொடுத்த ஆவிப்‌ பெரியான்னுள்‌ 


ளிட்டார்க்கும்‌ . . . 

14 மனுள்ளிட்டார்க்கும்‌ சண்டேசுர விலை னிற்செயித்த புதுக்குளத்தை . . . இப்‌ 
பணம்‌ ... 

15 தும்‌ திருத்தேர்வளை . . . செட்டியார்‌ தவத்தார்‌ காட்சி 

16 . கி கொண்டு சந்திராதித்தவர்‌ செல்வதாகக்‌ கல்லிலும்‌ செம்பிலும்‌ 


[வெட்டுவித்து] விலை 
17 பிரமாணம்‌ பண்ணிக்‌ கொடுத்தோம்‌ இப்படி விற்றுக்‌ கொடுத்த . .. 


70 ஆவணம்‌ 14, 8008 


18 ஆலி - மன்‌ உள்ளிட்டார்க்கு திருத்தேர்‌ விளையில்‌ . . 
19 யிட்டு போதுவேனாகவும்‌ இப்படி சம்மதித்து விற்று விலைப்‌ பிரமாணம்‌ 
20 ஸ்ரீ ருத்திர மாகேசுரர்‌ ஸ்ரீகாரியம்‌ செய்வார்களுக்கு தடிவல்லான்‌ வழுதி . . . 


தடிவல்லா 

21 ன்‌ வீரபாண்டிய தேவனும்‌ பெரியவுடையான்‌ வழுதியும்‌ பெரிய உடையான்‌ 
தடிவல்‌ 

22 யானும்‌ இந்நால்வோமும்‌ சண்டேசுர விலைப்‌ பிரமாணம்‌ பண்ணிக்‌ 
கொடுத்தோம்‌ இப்படிக்கு 


23 க்கு இவை தடிவல்லான்‌ வழுதியாண்டான்‌ எழுத்து தடிவல்லான்‌ 
வீரபாண்டிய தேவன்‌ எழுத்து பெரிய உடையான்‌ வழுதியாண்டான்‌ எழுத்து 
பெரிய உடையா 

24 ன்‌ தடிவல்லான்‌ எழுத்து இவர்கள்‌ சொல்ல இச்‌ சண்டேசுர விலைப்‌ 
பிரமாணம்‌ எழுதினேன்‌ இவை நாட்டுக்கணக்கு அழகன்‌ நல்ல மங்கைபாகன்‌ 
எழுத்து ௨ 


ஆவணம்‌ 14, 2003 11 


27. செம்மியமங்கலம்‌ கல்வெட்டு 


ம. காந்தி, வேலூர்‌. 
இடம்‌: திருவண்ணாமலை மாவட்டம்‌, போஷுர்‌ வட்டம்‌, செம்மிய 
மங்கலம்‌ ஏரியினுள்‌ உள்ள பாறை. 


காலம்‌: இ..பி.15ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: இரண்டாம்‌ தேவராயர்‌ (.பி.1422-46) ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
மகாமண்டலீஸ்வரராக இருந்த வல்லப்பராசர்‌ செம்மிய 
மங்கலத்தில்‌ ஓர்‌ ஏரி வெட்டியமை. " 


ஸ்ரீமன்‌ மகா மண்டலீசுரன்‌ 

ஸ்ரீ வீர அந்தெம பாகண்டன்‌ 

திப்பய தேவ மகாராசர்‌ திப்பிராசர்‌ 
வல்லப்பராசர்‌ தன்மம்‌ ஆக 
செம்பியன்‌ மங்கலத்து ஏரி 

... னை இட்டு ஏரி குழி வெட்‌... 
வன்‌ ஆகவும்‌ இந்த தர்மம்‌ 
சந்திராதித்தவற்‌ உள்ள அளவும்‌ நடக்க 
இதுக்கு அழிவு சொந்னவன்‌ கெங்கை 
10 கரையில்‌ கராம்‌ பசுவை கொன்ற பாவம்‌ 
11 பெறுவர்‌ செழியநல்லூர்‌ கல்வெட்டு 
12 இதுக்கு காணி யுள்ள வெம்‌ .. . 


மூ ர”ூ.-3 0) இன 1 ன மொழி 





உதவிய செம்மியமங்கலம்‌ சிவானந்தம்‌, அல்லியாளமங்கலம்‌ கணேஷ்‌ குமார்‌ ஆகியோருக்கு 
நன்றி. 


72 ஆவணம்‌ 14, 2003 


| 28. வானூர்‌ வட்டக்‌ கல்வெட்டுகள்‌ , 


ஆ. துரைரங்கம்‌, பாண்டிச்சேரி. 
கோ. விசய வேணுகோபால்‌, பாண்டிச்சேரி. 


28:1 8 

இடம்‌: விழுப்புரம்‌ மாவட்டம்‌, வானூர்‌ வட்டம்‌, எடையஞ்சாவடி 
குளக்கரை மண்டபச்‌ சுவர்‌. 

காலம்‌ : இ.பி.1255. 

செய்தி: புதுவை கோமுட்டித்‌ தெருவிலிருக்கும்‌ பெல்லாரி கன்னட 
வீரபத்திர செட்டியார்‌ மனைவி லிங்கம்மாள்‌ மடத்‌ தர்மம்‌ 


செய்தமை. 
1 சாலிவாகன சகாற்த 10 பெண்சாதி லிங்க 
2 ம்ணு1757க 11 ம்மாள்‌ செயித மடத 
3 லியுகாற்தம்‌ ௫ 49 12 ரூமம்‌ யிந்த மட தரும 
4 36 யிதின்‌ மேல்‌ 13 த்துக்கு விகர்தந்‌ தேடி 
5 சல்லானின்ற மன்மத 14 னவர்கள்‌ கெங்‌ை 
6 வருசத்தில்‌ புதுவையில்‌ 15 கக்‌ கரையில்‌ காராம்‌ 
7  கோமுட்டித்‌ தெருவிலிரு 16 பசுவை கொண்ண 6 
8 க்கும்‌ பல்லாரி கன்னட 17 தாஷத்துலே போகக்‌ 
9 வீரபத்திர செட்டியார்‌ 18 கடவார்கள்‌ 
28:2 
இடம்‌: உப்புவேலூர்‌ திருவக்‌€$ஸ்வரர்‌ கோயில்‌ மண்டபத்தின்‌ வெளிப்புறம்‌ 
மேற்கு குழுதப்பட்டை. 


காலம்‌: சதாசிவ தேவ மஹாராயர்‌, (இ. .பி.1543). 

செய்தி: இலட்சுமி ரெட்டியார்‌, நாகு ரெட்டியார்‌ ஆகியோர்‌ உப்பு வேலூர்‌ 
திருவக்8்ஸ்வரமுடைய தம்பிரானாற்குப்‌ பரங்கேணிக்‌ கிராமத்தை 
தேவதானமாகக்‌ கொடுத்தமை. இக்கிராமம்‌ இன்று பரங்கினி என 
வழங்கப்படுகிறது. 


1 சோபகிறி வருஷம்‌ அற்பசி 5க்கு ஸ்ரீமன்‌ மகாமண்டலேசுரன்‌ சதாசிவ 
தேவமகா இ 
2 ராயர்‌ பிறிவி இராச்சியம்‌ பண்ணி எழுந்தருளியிருக்கையில்‌ வேலூர்‌ 
திருவக்கீசுரமு 


ஆவணம்‌ 14, 2003 73 


3 டைய தம்பிரானாற்கு வேலூர்‌ சீமைக்குள்‌ கிறாமமான பறங்கேணி இராசா 


விட்டல தே 


4 வ மகாராசா பிநிதிவிராச்சியம்‌ பண்ணி அருளா நின்ற புண்ணியமாக லஷ்மி 


யிரட்டியார்‌ உ 


5 த்தரமாக நாகுயிரட்டியா தன்மமாக பூசைக்கும்‌ திருப்பணிக்கும்‌ சறுவ 


மானியமாக பண்ணிக்‌ குடு 


6 த்‌ தோம்‌ யிந்த தன்மத்துக்கு யாதாம்‌ ஒருத்தர்‌ அகுதம்‌ பண்ணினவரகள்‌ 


கெங்கைக்‌ கரையிலெ காராம்‌ 


7 பசுவைக்‌ கொன்ற பாவத்திலெ போகக்‌ கடவார்கள்‌ ஆகவும்‌ இவை 


மேற்படியூர்‌ வில்லவராயர்‌ எழுத்து. 


28:3 


இடம்‌: தொள்ளாமூர்‌ பெருமாள்‌ கோயில்‌ திடலில்‌ உள்ள கல்தூண்‌. 


காலம்‌: சதாசிவ தேவ மஹாராயர்‌, (இ. பி.1543). 


செய்தி: திம்மப்ப நாயக்கர்‌, மல்லப்ப நாயக்கர்‌, பெரிய செவ்வப்ப நாயக்கர்‌ 
ஆகியோரின்‌ புண்ணியமாகச்‌ சிறுச்‌ செவ்வப்ப நாயக்கர்‌, தொள்ளைய 
பூரான்‌ கிராமத்தை, திருவக்கரை சந்திரசேகர சுவாமிகள்‌ திருக்‌ 
கோயிலுக்குத்‌ தேவதானமாக விட்டமை. 


ஸ்வஸ்திஸ்ரீமன்‌ மஹா 
மண்டலேஸ்வர ரங்கய 
தேவகுமார ஸதாஸிவ தே 
வ மஹாராயர்‌ பிறிதிவிரா 
ஜ்யம்‌ பண்ணி அருளாநி 
ன்ற சகாப்தம்‌ . . . 

ல்‌ மேல்‌ செல்லா நின்ற 
சோபகிறி ஸம்வட்சரத்‌ 

து மகரநாயற்று பூறுவப 
ட்சத்து தஸமியும்‌ ரேவதியு 
ம்‌ பெற்ற புதவாரத்து நாள்‌ ந 
யினார்‌ திருவக்கரவுடைய 
13 தம்பிரானார்‌ மகா பூசை 
14 க்கு நெடுங்குன்றம்‌ திம்‌ 
15 மப்ப நாயக்கர்‌ மல்லப்ப 
16 நாயக்கர்‌ பெரிய செவ்வ 
17 ப்ப நாயக்கற்கும்‌ புண்‌ 

18 ணியமாக சிறுச்‌ செவ்‌ 

19 வப்ப நாயக்கர்‌ பண்ணி 


20 க்‌ குடுத்த செயங்கொ 


(0 ௦ இ. யூ.ஓஒ பாம்‌ 


= 
டல 


டஃ 
nO 


74 


21 ண்ட சோழ மண்டல 
22 த்து வெண்குன்றக்‌ 
23 காட்டத்து மாத்தூர்‌ நா 
24 டு நகரை காட்டுப்பற்று 
25 த்‌ தொள்ளைய பூரான்‌ கிறா 
26 மம்‌ ஒன்றும்‌ நஞ்‌ 

27 செய்‌ புஞ்செய்‌ நார்பா 
28 ற்‌ கெல்லையும்‌ குடி 
29 நீங்காத்‌ தேவதான 

30 மாக யின்‌ [நாயநா] 

31 ற்கிறையிலி யா 

32 கப்‌ பண்ணிகு 

33 டுத்தோம்‌ யிது ச 

34 ந்திறாதித்த வரை 

35 யும்‌ நடத்த கடவதா 

36 கவும்‌ யிதுக்கு யா 

37 தொறுவர்‌ அகி 

38 தம்‌ பண்ணின 

39 வர்கள்‌ கெங்கை 

40 க்‌ கரையில்‌ காரா 


ஆவணம்‌ 14, 2003 


41 ம்‌ பசுவைக்‌ கொ 47 மாபாதகர்‌ ஆக 


42 ன்ற பாவத்திலே 48 க்‌ கடவாகவும்‌ 

43 போகக்‌ கடவராக 49 யிவை சிறிச்‌ 

44 வும்‌ இதுக்கு ௮ 50 செவப்ப்ப நாயக்க 
45 கிதம்‌ பண்ணி 51 ர்‌ எழுத்து உ 


46 னவர்கள்‌ பஞ்ச 


4024 

இடம்‌: இரும்பை திருமாகாளமுடையார்‌ நவக்கிரக மண்டபச்‌ சுவர்‌. 

காலம்‌: இி.பி.1892. 

செய்தி: இரும்பை மாகாளமுடையார்‌ நவக்கிரக ஆலயத்திற்கு, புதுவை 
சுருட்டு வியாபாரம்‌ கந்தசாமி செட்டியார்‌ விழுப்புரம்‌ தாலுக்கா 
அம்‌. மணங்குப்பத்திலுள்ள புஞ்சை நிலத்தை தர்மம்‌ செய்தமை. 


1892 சிவமயம்‌ 

நந்தன வருடம்‌ கார்திகை மீ 11 ௨ புதுவைக்கு 
அடுத்த சேசிம்‌ பேட்டையிலிருக்கும்‌ 

அப்பாவு செட்டியார்‌ குமாரர்‌ சுருட்டு 
வியாபாரம்‌ கந்தசாமி செட்டியாருக்கு 
சொந்தமாகிய நவகிறக ஆலையத்திற்கு 
இங்லீஸ்‌ யிலாக்கா விழுப்புரம்‌ தாலுக்கா 
அம்மணம்‌ குப்பத்திலிருக்கும்‌ புஞ்சை நிலம்‌ 

9 காணி 4 அதில்‌ வரப்பட்ட வருமானங்களை 
10 ஆலயத்திற்கு நெய்வேத்தியத்திர்காக ஏர்ப்படுத்திய தரும 
11 கைங்கரியம்‌ 


ம்‌. இன வங்்7ம) = 


2920 

இடம்‌: வானூர்‌ வட்டம்‌, காட்டரண்பாக்கம்‌ கூட்டுறவுச்‌ சங்க கட்டடத்தின்‌ 
அருகில்‌ உள்ள தூண்‌. 

காலம்‌: 16ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: எக்கப்ப நாயக்கர்‌ மற்றும்‌ இலிங்கப்ப நாயக்கர்‌ ஆகியோர்‌ 
பெருமுக்கில்‌ இருமலை மேல்‌ ஆளுடையர்‌ பூசை மற்றும்‌ திருப்‌ 
பணிக்குச்‌ சதாசிவ தேவராயர்க்குப்‌ புண்ணியமாக, காட்டுவரன்‌ 
பாக்கத்தைத்‌ தேவதானமாகக்‌ கொடுத்தமை. 


இழக்குப்‌ பக்கம்‌ 


1 பிரபவ 2 வருடம்‌ 


ஆவணம்‌ 14, 2003 75 


ஆவ 

ணி மாதம்‌ 
12 க்கு 
பெரு மு 
க்கில்‌ தி 
ருமலை 
மேலா 


மூ. ஸூ. ஐூ.லு. உ 


வடக்குப்‌ பக்கம்‌ 


10 ளுடை 

11 யநயி 

12 னாற்‌ 

13 குபூ 

14 சக்கு திரு 

15 ப்பணிக்கு 
16 சதாசிவ 

17 தேவ [மஹா] 
18 ராசர்‌ இரா 


மேற்குப்‌ பக்கம்‌ 
19 யற்‌ 
20 க்கு 
21 புண்ணி 
22 யம 


28:6 


23 ஈக எக்‌ 
24 கப்ப நா 
25 யக்கர்‌ யி 
26 லிங்க 

27 ப்ப நாய 
28 க்கர்‌ விட்ட 
29 கிறாமம்‌ 
30 காட்டுவ 
31 ன்‌ பாக்க 
32 ம்யிந்தத 
33 ன்ம்மது 
34 க்குயா 


தெற்குப்‌ பக்கம்‌ 


35 தொருவ 
36 ர்‌ அகு 
37 தம்‌ பண்‌ 
38 ணின 
39 வர்‌ 

40 காராம்‌ ப 
41 சுவை 
42 கான்ற 
43 பாவத்து 
44 க்கு போவா 
45 ன்‌ உ, 


இடம்‌: அருவாப்பாக்கம்‌ ஏரிக்கரையின்‌ கழ்‌ உள்ள சூலக்கல்‌. 

காலம்‌: 16ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி; கேசவையன்‌ - என்பவர்‌ பெருமுக்கில்‌ திருமலையுடைய 
இறைவனுக்கு, வெங்கடாத்திரி அய்யன்‌ தன்மமாக அருவாள்‌ 
பாக்கம்‌ எனும்‌ ஊரைத்‌ தேவதானமாகக்‌ கொடுத்தமை. 


கிழக்கு 


6 திரி அய்யநு 
1 சாதாரண 7 க்கு தந்ம்ம 
2 ஷம்‌ ஆ 8 ஈக கேச 
3 டிமீ 15 உ [ஸ்ரீம] 9 வைய 
4 து இராசம்‌ 10 ன்பெ 
5 வெங்கடா 11ருமு 
76 


ஆவணம்‌ 14, 2003 


வடக்கு 


12 க்கி 

13 ல்திரு 
14 மலா 
15 வுடைய 
16 தம்பிரா 
17 னாற்கு 


௮827 


தெற்கு 


18 அருவ 
19 ॥ளபா 
20 கம்‌ சறு 
21 வ மாநி 
22 யமாக 
23 விட்ே 


24 டாம்‌ 


இடம்‌: தைலாபுரத்திற்குக்‌ கிழக்கே சுமார்‌ 5 கி.மீ தொலைவில்‌ உள்ள 
ஆண்பாக்கம்‌ நீர்த்தொட்டிக்கருகில்‌ உள்ள தூண்‌. 


காலம்‌: 16ஆம்‌ நூற்றாண்டு. 


செய்தி: கூனிமேடு தம்பிரானார்‌ கோயில்‌ பூசை மற்றும்‌ திருப்பணிக்கு 
ஆன்பாக்கம்‌ நில வருமானத்தை நன்கொடையாக அளித்தமை. 


ஸ்வஸ்திஸ்ரீ மன்‌ மகா 
மண்டலீசுரன்‌ மா 
சாளறந்‌ திருமலை தே 
வ மகாராசாவிந்‌ காரிய 
த்துக்கு கத்தரான சிறு 
விராசு கொண்டமர 
சையந்‌ அதிகாரமு தம்‌ 
மரசைய்யருக்குகொ 
றொதி வருஷ தை 

10 மாதம்‌ 28 ம்‌ தேதி கூனி 
11 மேடு தம்பிரானார்க்கு 
12 நாயகர்‌ பூசை திரு 

13 ப்பணிக்கு நம்மட சீ 
14 மையான யிரும்பை 
15 சீமையில்‌ ஆன்பா 

16 க்கம்‌ சந்திராதித்தவ 

17 ரையும்‌ நடக்க கட 


ம்‌ மூ -4 இ. யா RANE 


28:8 


18 வது ஆகவும்‌ யிந்‌ 
19 த தன்மத்துக்கு 

20 யாதொருவர்‌ அகு 
21 ம்‌ நினைத்தவர்கள்‌ 
22 கெங்கைக்‌ கரை 
23 லே தந்நிட மாதா 
24 பிதாவையும்‌ குரு 
25 க்களையும்‌ காராம்‌ 
26 பசுவையும்‌ கொன்‌ 
27 ற தோஷத்திலே 
28 போகக்‌ கடவார்கள்‌ 
29 ஆகவும்‌ கொண்ட 
30 மரசையன்‌ எழு 
31 த்து கடைக்கூ 

32 டு வீரப்பன்‌ எழுத்‌ 
33 து வசவையர்‌ எ 


34 ழுத்து. 


இடம்‌: பேராயூர்‌ ஏரி கலிங்கு அருகில்‌ உள்ள வட்டக்‌ கல. 


காலம்‌: முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌, யா:2, (கி.பி.1072). 


ஆவணம்‌ - 14, 2003 


27 


செய்தி: பேராயூர்‌ திருவினிச்சுரம்‌ உடைய மகாதேவர்‌ மற்றும்‌ அருக 
தேவர்க்கு, திருநுந்தா விளக்கிற்காக ஆடு கொடுத்தமை மற்றும்‌ 
கிணறு அமைத்தமை. சமணக்‌ கோயிலுக்கு அளிக்கப்பட்ட 
கொடையைச்‌ சிவன்‌ கோயில்‌ மாஹேஸ்வரரிடத்தில்‌ ஒப்படைத்து 
உள்ளமை குறிப்‌. பிடதீதக்கது. 


ஸ்வஸ்திஸ்ரீ பூமியும்ந்‌ திருவும்‌ தாமே 

புணர விக்கிரமத்தாற்‌ சக்கர நடாத்தி 

வீரஸிங்‌ காஸநத்து வீற்றிருந்தருளி 

ய கோவிராஜகேசரிபன்மராந உடை 

யா ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவற்கு யாண்டு 2 ஆவ 
து ஜயங்கொண்ட சோழ மண்டலத்து ஓய்மாநாட்‌ 

டு பேராயூர்‌ நாட்டு பே[ரா]யூர்‌ மஹாதேவ திருவினீச்சுரம்‌ 
உடைய மஹாதேவற்கு இன்னாட்டு பெருமுக்கில்‌ 

9 நாட்டு நன்‌ முக்கில்‌ வெள்ளாளன்‌ சேநாவரை 

10 யன்‌ கோதுகுலவந்னாந வில்லவன்‌ பல்லவரை 

11 ய[ன]ருக தேவற்கு வைத்த திரு நுந்தா விளக்கு ஒன்‌ 
12 றுக்கு வைத்த சாவாமூவாப்‌ பேராடு தொண்ணூறு 
13 இவ்வாடு தொண்ணூறும்‌ பந்மாஹேஸ்வர[]க்ஷஇ 
14 வடத்தில்‌ தண்ணிக்‌ கேணியும்‌ கல்லிவித்தான்‌ 

15 இவன்‌. 


மூ ஐரோ 


28:9 
இடம்‌: இரும்பை ஏரிப்பாசன நிலத்தில்‌ உள்ள கல்தூண்‌. 
காலம்‌: அச்சுத தேவமஹாராயர்‌, (இ. பி.15235) 


செய்தி: இரும்பை திருமகாளமுடையார்‌ கோயில்பூசை மற்றும்‌ திருப்பணி 


களுக்கு நிலக்கொடை. 

கிழக்குப்பக்கம்‌ 

1 ஸ்ரீமந்‌ ராஜாதி 9 ராச்சிய தாபன 

2 ராசராச பரமே 10 சாரிய பூருவ தெ 

3. சுரமூவராய 11 ஷண பச்சிம 

4 கண்ட அரிய 12 உத்தர சமுத்தி 

5 ராய விபாடன்‌ 13 ராதிபதி ஸ்ரீ விர 

6 அயிநக்கும்‌ 14 ப்பிறதாப ௮ 

7 பயங்கர ஜெப 15 ச்சுத தேவம 

8 கார்ய விபாட யி 16 காராயர்‌ பிறிதி 

- 17 விராச்சியம்‌ ப 

78 


ஆவணம்‌ 15, 2003 


18 ண்ணியருளா நின்‌ 
19 ந 


வடக்குப்‌ பக்கம்‌ 


சாலிவாஹ 
ந சதவர்ஷம்‌ 
சகாத்தம்‌ 1 
457 மே 
ல்‌ செல்லா 
நின்ற மந்ம 
த வருஷம்‌ ம 
கர நாயற்று 
புண்ணிய 
0 லத்திலே 
ன்‌ மத்தய 
12 தவநல 
13 ங்கொற்ப 
14 வ கச்சிநத 
15 ரான துவ 
16 ராபதிவெ 
17 ள்ளி மலை 
18 ப்‌ பெருமா 
19 ள்‌ புத்திரர்‌ 


ட மூ ஜெ ருள்‌ ௬ வர ௨6 


1-2 
> 


மேற்குப்‌ பக்கம்‌ 


1 ஒழ்‌ 

2 பொறுத்தார்‌ 
அடு. 

7 திருவேங்கடமு 
8 டையாரின்‌ 

9 புத்திரர்‌ பச்சை 
10 நயினார்‌ பிள்ளை 
11 யிரும்பை திருமா 
12 காள முடையார்‌ 
13 சந்நதியில்‌ யிந்‌ 
14 த தன்ம சிலாசா 


ஆவணம்‌ 14, 2003 


15 தநம்‌ பண்ணிக்கு 
16 டுத்தபடி நம்மு 
17 டைய மாகாண 
18 சீர்மையாந தொ 
19 ண்டை மண்டல 
20 செயங்‌ கொண்ட 


தெற்குப்‌ பக்கம்‌ 


சோழமண்ட 
லம்படை வீட்டுசா [வ] 
டி கீழ்நாடு ஒழுக 
றைப்‌ பற்றின்‌ இரும்‌ 
பை ஏரிகீழ்‌ விட்‌ 
8-8... 

9 வடக்கு குட்டை 

10 க்கு கிழக்கு திருமி 
11 வரவாயந்‌ நிலத்து 
12 க்கு தெற்கு நஞ்சை 
13 நிலம்‌ குழி 1200 

14 யிந்தக்‌ குழி ஆயிரத்‌ 
15 திருநூறும்‌ வேதாத்‌ 
16 யாபகந நமஸ்கா 
17 ரம்‌ பண்ண 

18 ரத்தா 

19 ஆக - ௧௦ 

20-24 ,.. 

25 ஆ சந்திராற்கம்‌ 

26 தாயாதி விக்கிறய 
27 ங்களுக்கும்‌ போ 
28 க்கிய மாகவும்‌ நிதி 
29 நிஷேப செல்பா 

30 ஷாண 

31 

32 நங்களும்‌ 

33 நடத்தக்கட 

34 வராகவும்‌ 


EWN = 


ர்‌ 


28:10 


இடம்‌: இராயஒட்டை மங்களவாழியம்மன்‌ கோயில்‌. 
காலம்‌: சதாசிவ தேவராயர்‌, (&.பி.9.1.1543). 
செய்தி: கூனிமேடு கேசவ நாராயண பெருமாள்‌ திருக்கோயில்‌ பூசை மற்றும்‌ 
திருப்பணிக்கு, மல்லப்ப நாயக்கர்‌ மற்றும்‌ செவ்வப்ப நாயக்கர்‌ 
புண்ணியமாக வெப்பேரி பரம நாயக்கர்‌ ஓட்டை கிராமம்‌ 
திருவிடையாட்டமாக விடப்பட்டமை. 
1 சுவத்தி ஸ்ரீமன்‌ மசாமண்‌ 19 ம நாயக்கர்‌ பெத்தப்பா விட்ட 
2 டலெசுரன்‌ மகாராயர்‌ ப 
3 சதாசிவ தேவ 20 டை வீட்டு ராச்சியத்தில்‌ 
4 மகாராயர்‌ ஒழுக 
5 பிறுதி ராச்சியதம்‌ பண்ணி . 21 றை பற்றில்‌ யிரும்பைச்‌ 
6 இருளா நின்ற சீர்மை 
7 சுதாநத்தம்‌ 1465 மேல்‌ 22 ஒட்டை கிராம பூறுவம்‌ விட்ட 
8 செல்லா நின்ற சோபகிறத 23 அகரம்‌ நீங்கலாக 
9 வருஷத்து மகர நாயற்று பூ சன்திராதித்த 
10 றுவ பட்சத்து திறுதியையு 24 வரையும்‌ பூசைக்கும்‌ திருப்ப 
11 ம்‌ சனிவாரமும்‌ பெற்ற திரு 25 ணிக்கும்‌ சறுவமானியமாக 
12 வேரா] ணத்து நாள்‌ 26 நடக்க கடைவதாக இ 
கூனிமேடு 27 ந்த தன்மத்துக்கு மியா 
13 பெருமாள்‌ கேசவ நாராயண 28 தொருவர்‌ யிரண்டு நி 
14 பெருமாளுக்கு திருவிளை 29 னைத்தவன்‌ மாதாபிதா 
15 ய[ஈ]ட்டம்‌ ஆக மல்லப்ப 30 வையும்‌ குருக்களையும்‌ 
நாயக்க 31 கெங்கைக்‌ கரையிலெ 
16 ரய்யனுக்கும்‌ செவ்வப்ப 32 காராம்‌ பசுவைக்‌ கொன்ற 
11 நாயக்கரய்யனுக்கும்‌ பு 33 தோஷத்திலே போக 
18 புண்ணியம்‌ ஆக வெப்பேரி 34 கடைவாராகவும்‌ 
யார 
28:11 
இடம்‌: இராயப்‌ புதுப்பாக்கம்‌, மாரியம்மன்‌ கோவில்‌ கல்தூண்‌. 
காலம்‌: 15 ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி: பெருமுக்கல்‌ திருமலை உடையார்‌ கோயில்‌ பூசைக்கு 
இராயப்புதுப்பாக்கம்‌ தேவதானமாகக்‌ கோனேரி திம்மய தேவ 
மகாராசனால்‌ விடப்பட்டமை. 
80 


ஆவணம்‌ 14, 2003 


முன்பக்கம்‌ 


10 யார்‌ திருனாமத்துக்‌ காணி 
ஆன 


ஆவணம்‌ 74, 2003 


1 விரோதி 17 ருமலை 
2 கிறுதி 18 உடை 
3 உய 19 யார்க்கு 
4 அ௨ ஸ்ரீ 20 யிராய பு 
5 மன்ம 21 துப்ப[]க்‌ 
6 கா மண்‌ 22 கம்‌ யிது 
7 டலேசு 23 க்கும்‌ அ 
8 ரன்‌ யி 24 குதம்‌ ப 
9 ராயகோ 25 ண்ணின 
10 னேரி திம்ம 26 வர்‌ கெங்‌ 
11 யதேவ 27 கைக்‌ கரை 
12 மகாராச 28 யிலே 
13 வின்‌ தன்‌ 29 காம்பசு 
14 மம்‌ இது 30 வைகோ 
15 பெருமு 31 ன்றதோ 
16 க்கல்தி 32 ஷத்திலே 
33 போவார்‌ 
28:12 
இடம்‌: புதுப்பாக்கம்‌ நா. பாண்டுரங்கன்‌ கொல்லையில்‌ உள்ளகல்‌. 
காலம்‌: கி.பி. 17ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி: எச்சம நாயக்கர்‌, குத்தாண்டி குருவப்ப நாயக்கர்‌ ஆகியோருக்குப்‌ 
புண்ணியமாக நத்தக்‌ காணியுடைய வெங்கடாத்திரி நாயக்கர்‌ 
திருவக்கரை ஆளுடைய நாயனார்‌ சந்திரசேகர சுவாமிக்குப்‌ பூசை, 
நைவேத்தியம்‌, அபிடேகக்‌ கட்டளைக்குமாக நிலக்கொடை. 
1 துந்தமிணுதையிமீ 1 11 புதுப்பாக்கத்தில்‌ உடையார்‌ 
2 வேலிகொட்டி எச்சமனா 12 சந்திரசேகர சுவாமியாற்கு 
3 யக்கர்‌ அவர்களும்‌ குத்தா 13 பூசை நையிவேத்தியம்‌ அ 
4 ண்டி குருவப்ப னாயக்கர்‌ 14 பிஷேக கட்டளைக்குமாக 
5 அவர்களுக்கு புண்ணியமா 15 புஞ்சை 42 க்‌ கோலால்‌ ந 
6 ௧ நத்தக்‌ காணி வேங்கட 16 த்த வாயிலே குழி யிரு 
7 திரி னாயக்கர்‌ அவர்கள்‌ 
கட்டளை 17 னூறு நஞ்சை குழினூ 
8 யாக திருவக்கரை ஆளுடை 18 றும்‌ கட்டளையிட்டோம்‌ 
9 ய நயினார்‌ சந்திரசேகர 19 யிந்தப்‌ புண்ணியம்‌ 
சுவாமி 20 யாதொருத்தர்‌ நடத்தி 


21 னார்கள்‌ அவர்களு 
22 க்கு அஷ்ட்ட 


51 


பின்பக்கம்‌ 


23 அயிசுவரியம்‌ 

24 உண்டாயிருப்‌ 

25 பார்‌ யிந்தன்‌ 

26 மத்துக்கு யா 

27 தொருதர்‌ அகுதம்‌ 

28 பண்ணினவர்கள்‌ கெங்கை 
29 கரையிலே காராம்‌ பசு 

30 வையும்‌ அவன்தாய்‌ தகப்ப 
31 னையும்‌ கொன்ற 

32 பாவத்திலே போகக்‌ கடவர்‌ 


82 ஆவணம்‌ 14, 2003 


29. செக்கடிக்குப்பம்‌ கல்வெட்டு 


இடம்‌: 


காலம்‌; 


செய்தி: 


| ண்‌ 


00 -34 மள உய்‌ 


9ல்‌ உச்சி நிலவ . ... 
நாயகர்‌ ஆளுகையில்‌ பெ 
ருங்காஞ்சி குடியள்‌ கே 
சவ நாயகர்‌ குப்பத்து கிய 
யத்தை பெருங்காஞ்சி 
கயமென்று தண்ணி 
கொண்டு போகையில்‌ 
யிரண்டூர்‌ குடியளும்‌ வெ 


ப. பூபாலன்‌, இராணிப்பேட்டை. 


வேலூர்‌ மாவட்டம்‌, வாலாசா வட்டம்‌, செக்கடிக்குப்பம்‌ முனியப்ப 
ரெட்டியார்‌ நிலத்தில்‌ உள்ள பலகைக்‌ கல்‌. ல்‌ 

வேங்கடப்ப நாயக்கர்‌ (9), (கி.பி.16ஆம்‌ நூற்றாண்டு). 

இவ்வூர்க்‌ குளத்திலிருந்து, தண்ணீர்‌ கொண்டு போக பெருங்காஞ்சி 
குடிகளும்‌ கேசவநாயக்கர்‌ குப்பத்து குடிகளும்‌ வேங்கடப்ப 
நாயக்கருக்கு நானூற்றிருபது பொன்‌ கொடுக்க வேண்டும்‌ என்பது 
பற்றி. 


ந ௫&4 1% 


10 ங்கடப்ப னர்யகா்‌ தன்மாக 


11 னானூற்றிருபது பொன்னுக்கு 


12 


. கொண்டு தலைக்கு 





$ ஆய்வில்‌ உதவிய செக்கடிக்குப்பம்‌ முனியப்ப ரெட்டியார்‌, நவல்பூர்‌ வி.கார்த்திகேயன்‌ 
ஆகியாருக்கு நன்றி. 


ஆவணம்‌ 14, 2003 


83 


30. எழுத்துப்‌ பொறிப்பு கொண்ட 
சித்திரமேழி 


சு. இரொசகோபால்‌, சென்னை. 





இடம்‌: அமரர்‌ மர்ரே ராஜம்‌ அவர்களின்‌ சாந்தி சாதனா அறக்கட்டளை 
நிறுவனத்தில்‌ உள்ளது. அதன்‌ பொறுப்பாளர்‌ திரு ஸ்ரீவஸ்தன்‌ 
அவர்கள்‌ அனுமதியுடன்‌ படிக்கப்பட்டது. 

காலம்‌ : இி.பி.17ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: திருவொற்றியூர்‌ மங்கலங்கிழார்கள்‌ காஞ்சிபுரம்‌ பெரிய நாட்டாரின்‌ 
மடத்தலைவருக்குச்‌ செய்ய வேண்டிய முறைமைகள்‌. 


1 ஸ்ரீஹரி: ஸ்வஸ்திஸ்ரீ விஜயாத்பு,த சாலிவாஹந 

சூஹாப்த 835க்கு மேற்செல்லா நின்ற விப,வ நாம ஸம்வத்சரரத்து 
வ்ருஷப, நாயத்து பூர்வ பக்ஷத்து த;ச 

மியும்‌ பூச நக்ஷத்ரமும்‌ பெற்ற பிற்றை நாள்‌ 24 கோட்டம்‌ 79 வள நாடும்‌ 
1900 நத்தம்‌ பன்னீராயிரங்‌ கோத்தி[ர]முடைய ஆதொண்டை மண்டலம்‌ 
பெரிய நாட்டவர்களனைவோர்களும்‌ புழற்கோட்டம்‌ நாயறு நா 

ட்டில்‌ திருவொற்றியூரில்‌ மங்கலங்‌ கிழாரில்‌ நகரங்‌ 

காஞ்சிபுரம்‌ பெரியநாட்டு மடம்‌ கச்சிப்‌ பண்டாரமவர்களு 

கு 

கொடு 

10 த்தமே 

11 மிக்கொடி பேரூருக்கு 500உ* சித்தூருக்கு 

12 300௨ திருக்கலியாணத்துக்கு மாப்பிள்ளை வீடு பணம்‌ 3 பெண்வீடு பணம்‌ 3 பல்‌ 
13 லக்கு பணம்‌ 10 குதிரைபடை பணம்‌? எழுத்தாணிக்கு பணம்‌ 2 தலைக்கட்டுக்‌ 
14 கு பணம்‌ 1 அமுதுபடிக்கு முதல்லாவதும்‌ முந்தின வரிசையாயிரட்டைப்ப 
15 டியுடன்‌ பெரிய நாட்டவர்களனவரும்‌ சம்மதித்து மேழி 

16 க்‌ கொடி கொடுத்தோம்‌ 

17 இந்தபடி சந்திரதித்தருள்ள வரைக்கு 

18 வனுபவித்துக்‌ கொள்ளக்கடவிக 

19 வும்‌-காமாக்ஷிபா ஸஹாயம்‌ ஏகாம்பர நாத, 

20 ஸ்வாமி ஸஹா 

21 யம்‌ 0 

22 ஓம்‌ 0 

23 ஹரி: 


MD 


(0 0c 4 ஐ ர வெ 





உ - பணம்‌ 


04 ஆவணம்‌ 14, 2003 





31. மதுரை தர்மராசா கோயில்‌ செப்பேடு 


மா. சந்திரமூர்த்தி, சென்னை. 


இடம்‌ : மதுரை 8ழ ஆவணி மூல வீதியில்‌ உள்ள தர்மராசா கோயில்‌. * 
காலம்‌: சகம்‌ 7667 (9), (க. பி.1745). 


செய்தி: 25 செ.மீ % 15 செ.மீ அளவில்‌ தலைப்பகுதி இதழமைப்பில்‌ 
அமைந்த செப்பேடு. முன்பக்கம்‌ மேல்பகுதியில்‌ சக்கரம்‌, திருமண்‌ 
(நாமம்‌), சங்கு ஆகியவை கோட்டுருவமாக உள்ளன. அசாது சாயுபு 
(ஆற்காடு நவாப்‌) காலத்தில்‌ ஆங்கிலேயர்‌ பட்டாளத்திலிருந்த 
காமநாயக்கன்‌, தன்‌ குலதெய்வமான தர்மராஜாவுக்குக்‌ கோயில்‌ 
எடுக்க ஆசாது மஹமது அபுராளுகான்‌ பாதர்‌ துரையிடம்‌ இடம்‌ 
கேட்டுப்‌ பெற்றமை மற்றும்‌ கோயில்‌ பூசாரிக்கு வேண்டியவை 
செய்தமை. 


முன்பக்கம்‌ 
ராமசெயம்‌ 


1 உசுபத்தி ஸ்ரீ மண்டகாமண்டீலசுபரன்‌ பாசைக்கி 

2 த தப்புவராத கண்டன்‌ மூவாயிரகண்டன்‌ முத்தமிள்‌ ராய 

ம ய கண்டன்‌ கண்டனாடு கொண்டு கொண்டனாடு கு 

4 டாதான்‌ பாண்டி மண்டலத்தாபனா சாரியான்‌ சோலம 

53 ஸண்டல பிறதிஷ்ட்டனாசாரியான்‌ பூருவ தெட்சிண உத்திர சத்த 
6 சமுத்திரபதி ஈளகம்பமும்‌ யாபாண பட்டணமளித்து க்கஜ வேட்‌ 
7 டை கொண்டருளிய ராசாதி ராசன்‌ ராச பரமேசுபரன்‌ ராச 

6 மாத்தாண்டன்‌ ராசபுலி வண்ணியன்‌ ராச கோலாகலன்‌ ம 

9 லைகலங்கினு மனங்கலங்காத கண்டன்‌ துலக்கர்‌ தள 

10 வியபாடன்‌ துலுக்கர்‌ மோகந்‌ தவிர்த்தான்‌ ஒட்டியர்‌ தள 

11 வியபாடன்‌ ஒட்டியர்‌ மோகந்‌ தவிள்த்தான்‌ கோட்டாத்து வன்‌ 
12 ணியன்‌ குரும்படிப்பார்‌ தங்கள்‌ சிஷ்ட்டா பரிபாலகன்‌ அஷ்ட்டதிக்‌ 
13 கும்‌ இனுபயங்கரன்‌ கிலுபதிராயர்‌ சுப்பதிராயர்‌ நரபதிராயர்‌ வி 
14 மலிராயர்‌ அப்பளராயர்‌ விருப்பாச்சிராயர்‌ வீரவசந்தரா 

15 யர்‌ யெரி திம்மராயர்‌ அச்சு தேவமகாராயர்‌ வீர நரசிங்‌ 

16 கராயர்‌ புசமிலராயர்‌ பொண்மகுடம்‌ சுமனூராயர்‌ சிறுனியாகிய 
17 இம்முடி கொயிலம்‌ விசுவனாதனாயக்கர்‌ வீரப்பனாயக்கர்‌ முத்‌ 





* 
ரெ. புண்ணிய மூர்த்தி, க. ஈஸ்வரன்‌ ஆகியோருக்கு நன்றி, 


ப ஆவணம்‌ 14, 2003 


18 
19 
20 
21 
22 
23 
24 
25 
26 
27 
28 
29 
30 
31 
32 
33 
34 
35 
36 
37 
36 
30 
40 
41 
42 
43 
44 
45 


து வீரப்பனாயக்கர்‌ முத்தழகாத்திரினாயகர்‌ முத்து கிஷ்ட்டின 
ப்பனாயக்கர்‌ திருமலைனாயக்கர்‌ சொக்கனாதயாக்கர்‌ ரெங்க கி 
ஷ்ட்டணமூத்தி வீரப்பனாயக்கர்‌ விசையரெங்க சொக்கனாத னாயக்கர்‌ இ 
ம்முடி அசாது கெற்ப்புளி நவாபு சாயபுயவர்கள்‌ ராச்சிய பரிபாலி 
னம்‌ பண்ணி அரசாளுகிண்ட சாலிவாகன சகாப்த்தம்‌ 1667 
வருஷத்துக்கு மேல்‌ செல்லா நிண்ட பாத்திவா வருஷம்‌ தைய்‌ மாத 
ம்‌ 5ந்‌ தேதி மதுரை வடக்கு வாசல்‌ தற்ம்மராசா கோவில்‌ ௧ 

ட்ட வேனுமென்று தாமையனாயக்கன்‌ கும்மந்தான்‌ ப 

ட்டாளத்து சூரசங்கி சபையதார்‌ பத்துக்‌ கும்பினி யிலுள்ள 
சபையதார்‌ சீமையதாரும்‌ அவல்தார்‌ னாயக்கன்‌ சுபாயித 

ளும்‌ ஒன்டு கூடி காமனாயக்கன்‌ கூடி மாந்தனை கூடிக்‌ கொண்டு தங்‌ 
கள்‌ பட்டாளத்து தாமனிங்கு ஆபிசெற்‌ ஆபர்துறையை கூ 
ட்டிக்கொண்டு மதுரை கோட்டை சிலையாகிய மகா 

ராச மான்னிசூய ஸ்ரீ ஆசாது மம்மது அபுராளுகான்‌ 

பாதர்‌ துரையவர்கள்‌ கிட்ட போயினாங்கள்‌ பட்டாளத்‌ 

தார்‌ யெங்கள்‌ குலதெய்வமான தற்ம்மராசர்‌ கோவில்‌ க 

ட்ட இடங்குடுக்க வேணுமென்று கேள்க்க அபுராலுகா 

ன்‌ துரை சொன்னது உங்களுக்கு நல்ல இடம்‌ பாத்து 

க்‌ கட்டிக்‌ கொள்ளுங்கோவென்று துரையவர்களுக்குத்‌ த 

லத்தாரும்‌ தெயிவசீகாமணிபட்டர்‌ முத்துபட்டரவர்க 

ளும்‌ கோவில்‌ கணக்கு விறுப்ப ராயரவர்களும்‌ இக்க 

ண்டபேருங்‌ கூடி மதுரை வடக்குவாசல்‌ தெக்கு திக்‌ 

கு விசையமண்டபத்துக்கு தெக்கு பள்ளிவாசளுக்கு 

வடக்கு சுக்குலால்‌ வீட்டுக்கு கிளக்கு மாசி வீதிக்கு 

மேற்க்கு இன்னாங்கெல்லைக்கி உள்பட்ட தெக்கு வடக்கு ௮ 

டி 96 மேற்க்கு கிளக்கு அடி 65 இந்த அடிக்கி உள்‌ 

பட்ட இடத்தில்‌ குருனாத பூசாரிக்கு கோவிலு ஊடுகட்டிக்‌ 

குடுத்து கல்லுங்‌ காவேரி புல்லும்‌ பூமி சந்திர சூரியன்‌ 


பின்பக்கம்‌ 


46 
47 
48 
49 
20 
Si 
32 
23 
24 
இல்‌ 
36 


[உ]ள்ள வரைக்கும்‌ மகன்‌ மகனாயி ஆண்டு அனுபவித்து 
க்கொண்டு வருவாறாகவும்‌ மென்று துறையும்‌ தலத்தாடு பட்ட 
ாள்‌ முசலுதாறாகளு!ம்‌] தேங்காதொட்டு குடுத்து கோவிலு 
ங்கட்டிகுடுத்து இந்த காமயனாயக்கன்‌ பட்டாளத்தார்‌ பண்‌ 
ணி வைய்த்த உள்தூவம்‌ யென்ன மென்றால்‌ கோவி 

ல்‌ திருவிளாநடந்தால்‌ பூசாரிக்கி யுண்டான தஷ்த்து 

ரி யென்ன மென்றால்‌ கங்கண பணம்‌ அம்மன்‌ கலிய 
ஈணமொயி மஞ்சணீர்‌ பணம்‌ ஆடல்‌ பாடல்‌ வெகுமதி 
நீங்களாக பணகாசி வந்தால்‌ அதை முனு பங்குல 

போட்டு கோவிலுக்கு ஒருபங்கு பூசாரிக்கு 2 பங்கு யெ 
டுத்து கொள்வாறாகவும்‌ திருவிளாமுடிந்து மிஞ்சின பதா 


ஆவணம்‌ 74, 8008 87 


ரி 
38 
99 
60 
61 
62 
63 
64 
65 
66 
67 
08 
69 


ற்த்தமெல்லாம்‌ பூசாரிக்கு கோவிலுக்கு ஒப்பிவிச்‌ 

சு போடுவார்றாகவும்‌ இது போக இந்த காரிசன பண்ண 
வருகுற பட்டாளத்தார்‌ கோவில்‌ திருவிளக்குக்‌ கு 

ம்பினிக்கி மாதம்‌ ஒரு ரூபாய்‌ குடுத்து வருவார்‌ றாகவும்‌ இதுக்கு 
யாதாமொருவன்‌ குருதை பூசாரி கோவிலுக்கு யவனுக்கு 
யெதிரிபாவித்து இடகூறு பண்ணினவன்‌ கெங்கை கரையில்‌ 
காரவை கொன்ன தோஷத்தில்‌ போவார்றாகவும்‌ தீர்த்தக்‌ 
கரையில்‌ பிறமணனை கொன்ன தோஷத்தில்‌ போவா 

றாகவும்‌ பெத்தத்‌ தாயை களுத்தை கட்டின தோஷதிலப்‌ 
போவாறாகவும்‌ இந்தபடிக்கு குருனாத பூசாரிக்கு பட்டாளத்தா 

ர்‌ யெளிதிகுடுத்த சர்தனம்‌ செப்பு பட்டையம்‌ சீ மீனாட்சி சுந்தரே 
சர்‌ தற்மம்‌ லிங்க மதுரோதையம்மன்‌ துணை 

ஸ்ரீ ராமசெயம்‌ சதாசேருவை 


70-76 [தெலுங்கில்‌ ஏழு வரிகளில்‌ கையொப்பங்கள்‌] 


ர்ச்‌ 
76 
79 
80 
81 
82 


[உருதில்‌ ஒரு கையொப்பம்‌] 

Capplan Mapper 

இந்த சாதன யெளிதினது காமானாயக்கன்‌ 
பட்டாளத்து கார்காண்‌ யிஷ்ட்டோரிலிருக்கு 
கோவிந்தாசாரி மேஷ்தர்‌ குமாரன்‌ வெ 

த்தி வேல்‌ ஆசாரி கையெளுத்து 


[பின்பக்கம்‌ தலைப்‌ பகுதியில்‌ நெருக்கி எழுதப்பட்டுள்ளவை] 


83 
84 
85 
86 
87 
88 
89 


88 


இந்தக்‌ கோ 

யிலுக்கு சமையங்க 

சாரி கிஷ்ட்டிணப்ப அய்யர்‌ 

க்காக குமாரர்கள்‌ சுபாயிபட்ன 

வாணிய வெங்கடாசலம்‌ வன்னா 

ருள்ளிட்டார்‌ மூத்தவண்ணான்‌ 

பொட்டி வண்ணான்‌ லெட்சுமணன்‌ வண்ணான்‌ ௨. 


ஆவணம்‌ 14, 2003 





ம்‌ என்னல்‌ கல்ப்‌ 
ஆ 2) ரகு 2 TE 18065; 01௫. ஞூ 
ஞ்‌: ஸ்‌. நஞ்ச எ க்தன்‌ பட்டா ஐல 


டான்‌ வளன்‌ வி ல்‌. த றக்க கத்‌ கப்சா 
ன ஞு குமெல்பேம ஒன: பட கொர ரகு பப 
ச படுவா தபாக இ அவதார னா ண்ணா 


1௫௫ ம்படானசதாா வினு பழி ௫: 020 STE இழு 


கல படு இப டது ௫ வ மல்‌ பு 
| பண்னி அுப்காடடகா. உல்கு 


si கு இட்து. அபான்‌ ப ககக ஓ) 70 
பகா ன்‌ லா மொகல்‌ வ: பொரா கக 6715 
கடு பதில க TOT TEANGA 
ரப சதா ஸல ௧ல்‌ ப்‌ 
த ரகக ஈக கக னா 
ப்பம்‌ 2950 ்‌ ரதன்‌ தத்‌ ள்‌ தடு 


ட 
1 2 s “மடி a ஷ்‌ வே 
4 NHL ba தி 


ப த்‌ த்‌ பலத்‌ 
கால்ல மல்‌; ன்‌ 





32. கூவனூர்‌ கானுசாயிபு கல்வெட்டு 


கோ. விசயவேணுகோபால்‌, பாண்டிச்சேரி. 
௭. சுப்பராயலு, தஞ்சாவூர்‌. 


இடம்‌: விழுப்புரம்‌ மாவட்டம்‌, திருக்கோயிலூர்‌ வட்டம்‌, கூவனூருக்கு 
வெளியே வயல்‌ நடுவில்‌ உள்ள ஒரு சிறு பாறையில்‌, 

காலம்‌: சகம்‌ 7650, பிரமாதி, (கி..பி.1728). 

செய்தி: கல்வெட்டு பக்கவாட்டில்‌ மூன்று பகுதிகளாக வெட்டப்பட்டு 
உள்ளது. கல்வெட்டின்‌ இடதுபுறத்தில்‌ பெரிய திருசூலம்‌ வெட்டப்‌ 
பட்டுள்ளது. முதற்பகுதி கற்பூரவல்லி அம்பாள்‌, ஸ்ரீ அகஸ்தீசுவர 
ஸ்வாமி ஆகியோர்க்கு திருவிளக்குக்காக எண்ணை கொடுக்கப்‌ 
பட்டமை பற்றியது. இரண்டாம்‌ பகுதி தேய்ந்துள்ளது. மூன்றாம்‌ 
பகுதி தொடங்குவதற்கு மேலே சூரிய சந்திரர்களோடு பிறையும்‌ 
வெட்டப்பட்டுள்ளது. கொடை வழங்கியவர்‌ இசுலாமிய மதத்தைச்‌ 
சேர்ந்தவரென்பதால்‌ பிறையும்‌ சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்‌ 
தக்கது. மூன்றாம்‌ பகுதி அசறது (பள்ளிவாசல்‌ ஆசிரியர்‌) சிபிலெ 
கானு சாயுபு அவர்கள்‌ மதார்‌ பள்ளி எனத்‌ தொடங்குகிறது. அசரத்து 
சிபிலெ கான்‌ சாயுபு முதலானோர்‌ இலுப்பைத்தோப்பு ஒன்றினை 


அளித்தமைப்‌ பற்றிக்கூறுகிறது. 

முதற்பகுதி 

1 சுவஸ்திஸ்ரீவி 

2 சயாத்புத சாலி 

ம்‌ வாகன சகாப்த 

4 ம்‌1650யி 

5 தின்மேல்செ 

6 ல்லாநின்ற 

7 பிறமாதி ஸம்வ 

8 த்சரம்‌ வைய்யா 

9 சிமீ 25 ௨சுக்கி 

10 றவாரனாள்‌ அக்ஷய திறிதி 

11 னாள்‌ யிந்த சுபதினத்தில்‌ அகி 

12 லாண்ட கோடி பிறமாண்ட 

13 னாயகராகிய கற்பூரவல்லி அம்பா 

14 ளு [க்‌]ம்‌ ஸ்ரீ அகஸ்திசுவரஸ்வாமியா 

15 ர்‌ திருவிளக்கு நிமித்தியம்‌ உளக்கு 


ஆவணம்‌ 74, 2003 91 


மூன்றாம்‌ பகுதி 


92 


மேற்கு யிலுப்பை தோப்பு அசர 

து சிபிலெ கானு சாயுபு அவர்களும்‌ 
[ர]£ச மான்னியராய ஸ்ரீபண்டாரத்த 
£ஈரவர்களும்‌ கிறாமத்தார்‌ வயித்தினாத 
பிள்ளை மெச்சியா பிள்ளை மத்துமு 
ண்டான குடியளும்‌ தான பூற்வமாக 
சாசனம்‌ பண்ணிக்‌ குடுத்தோம்‌ யிதுக்கு யாதமொ 
ருத்தர்‌ விகுதம்‌ பண்ணினார்‌ 

கெங்கை கரையில்‌ 

10 காராம்‌ பசுவை 

11 கொன்ற தொஷத்தி 

12 ல்‌ போவாராக 


ONO‘ 


ஆவணம்‌ 14, 2003 


33. மராட்டிய அரசியின்‌ செப்புப்‌ பட்டயம்‌ 


கா. சண்முகம்‌, தஞ்சாவூர்‌. 
பா. ஜெயக்குமார்‌, தஞ்சாவூர்‌. 


இடம்‌: தனிநபர்‌ சேகரிப்பு, தஞ்சாவூர்‌. 
காலம்‌: சகம்‌ 1650, கலி 4829 (27 ஜுன்‌ 1728). 


செய்தி: பட்டயத்தின்‌ நீளம்‌ 38 செமீ, அகலம்‌ 20.5 செமீ, எடை 1300 இராம்‌. 
தஞ்சை நகரின்‌ அதிபதியான்‌ லோகமாதாவாகிய ஆபுசாயுபு 
பெயரிலமைந்த தீபநகர்‌ பேட்டையில்‌ இருக்கும்‌ சேனைத்‌ தலைவர்‌ 
நாகப்பசெட்டியார்‌ திருவாசல்‌, வெள்ளைப்‌ பிள்ளையார்‌ கோயிவில்‌ 
கிணறு, தண்ணீர்ப்பந்தல்‌, தண்ணீர்த்‌ தொட்டி, தவிட்டுத்‌ தொட்டி 
இதற்கு மகமையாக வணிகர்களான பதினெட்டுப்‌ பலப.ட்டடையார்‌, 
அதிகாரிகளான அரசுகாறர்கள்‌, நாடு நிர்வாகிகளான அஞ்சுகரை 
நாட்டார்‌ ஆகியோர்‌ இவ்வாயிலைக்‌ கடக்கும்‌ சரக்குகளுக்கு வரி 
நிர்ணயித்தமை. பட்டயத்தில்‌ குறிப்பிடப்படும்‌ 'லோகமாதாவாகிய 
ஆபுசாயுபு' தஞ்சையின்‌ அக்கால அதிபதியான முதல்‌ சரபோசியின்‌ 
(1711-1729) தாயும்‌ முதல்‌ ஏகோசியின்‌ (1676-1684) மனைவியுமான 
தீபாம்பாள்‌ ஆவார்‌. * 


உ ராம 

செயம்‌ 

சுவஸ்தி ஸ்ரீமன்‌ 

ஸ்ரீறியமுது மகாமண்டலேசுரன்‌ 
அரியராயர்‌ வீபாடன்‌ பாசைக்குதப்பு 
வராய கண்டன்‌ மூவராயகண்டன்‌ கண்‌ 
டன கொண்டு கொண்டன கொடாதான்‌ பா 
ண்டி மண்டலத்தாபனாசாரியன்‌ எம்மண்‌ 
டலமும்‌ ஈழமுந்‌ திறைகொண்டருளிய ரா 
சாதிராசன்‌ ராசபரமேசுரன்‌ ராசமாத்தாண்‌ 
டன்‌ ராசகெம்பீரன்‌ ஒட்டியர்‌ தளவிபாடன்‌ 
10 ஒட்டியர்‌ மோகந்தவிழ்த்தான்‌ துலுக்கர்த 
11 ளவிபாடன்‌ துலுக்கர்‌ மோகந்தவித்தான்‌ 
12 பூலோக தேவேந்திரன்‌ புசபெல பராக்கிற 
13 ம உத்தண்ட மண்டலீகர்‌ கண்டன்‌ துஷ்‌ 
14 ட்ட நிக்கிறகன்‌ துஷ்ட பரிபாலன்‌ வி 


(0 மெ 4 0) சு ௯௬ ஙிமி 


இ 
செ. இராசு, தஞ்சை மராட்டியர்‌ செப்பேடுகள்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌, 1983, 
பக.183-187. 


ஆவணம்‌ 14, 2003 93 


15 தாண கோலாகலன்‌ வீரசூரப்‌ பிறதாபன்‌ 

16 வேசியர்புயங்கரன்‌ கட்டாரிச்‌ சாளுவன்‌ 

17 சங்கீத சாயுச்சிய வித்தியா வினோதகன்‌ ச 

18 கல குண சம்பன்னன்‌ சாம்பிறாணித்‌ தூ 

19 பமுடையவன்‌ சத்தியரிச்சந்திர வாக்கிய 

20 ன்‌ தந்தாரதாரன்‌ பிறதாப புத்திரன்‌ சறபனன்‌ பா 
21 சைக்கு நிபுணன்‌ அஷ்ட்டலெட்சுமீகரன்‌ வி 

22 பூதி பஞ்சாஷ்சானாதயாபரன்‌ விடுத பல வற்‌ 
23 கமுடையவன்‌ திக்கு விசையாதிபன்‌ தே 

24 வதாயம்‌ விறுமதாயம்‌ வழுவாத மனோகர 

25 ன்‌ சிவபாதமறவாதவன்‌ நித்த கலியாண 

26 ன்‌ வெத்தித்தார்‌ மார்பன்‌ குலத்திலக சிந்தாமணி 
27 நரபதிலோத்தமன்‌ வீரதேவமகாராயர்‌ சோ 

28 மதேவராயர்‌ வாமதேவ மகாராயர்‌ ஆனை 

29 குந்தித்தேவ மகாராயர்‌ சீரங்கதேவ மகாரா 

30 யர்‌ கிஷ்டிணதேவ மகாராயர்‌ ஆறிலொரு 

31 கடமைகொண்டு அசையாமணிகட்டித்‌ தன்‌ 

32 னொளி ஓங்கி வெண்கொத்தக்‌ குடைக்கீழ்‌ பிறி 
33 திலி ராஷ்சியபாரம்பண்ணி அருளாநிண்‌ 

34 ண சாலியவாகன்ன சகாத்தம்‌ வருடம்‌ 1650 

35 கலியுகம்‌ 4829 இதன்மேற்‌ 

36 செல்லாநிண்ண கீலக வருடம்‌ ஆனி மீ' 29 

37 சோமவாரமும புணர்பூச நஷ்செதிரமும்‌ 

38 பூறுவப்‌ பஷ்சமும்‌ கூடின தினத்தில்‌ சோழ 

39 ன்‌ மண்டலத்திற்‌ தஞ்சை நகர்கதிபதியான 

40 லோகமாதாவாகிய ஆபுசாயுபு தீபநகர்‌ 

41 ப்‌ பேட்டையிலிருக்கும்‌ சேனைத்‌ தலைவர்‌ 

42 னாகப்ப செட்டியார்‌ திரூவாசல்‌ வெள்ளை 

43 ப்பிள்ளையார்‌ கோவில்‌ தண்ணீர்ப்பந்த 

44 ல கிணறு தண்ணீர்த்‌ தொட்டியான இதுவும்‌ 

45 தவிட்டுத்‌ தொட்டியள்‌ இது முதல்க்‌ கொண்டு 
46 இந்தத்‌ தற்மம்‌ பரிபாலனமாக நடப்பிக்க வேண்டி 
47 யதுக்கு பதினெட்டுப்‌ பலபட்டடையார்‌ அரசுகாறர்‌ 
48 அஞ்சுகரை னாட்டாரும்‌ கூடிக்‌ கட்டளையிட்ட 
49 து நெல்லுப்‌ பொதி ஒண்ணுக்குக்‌ கால்ப்படி 

50 நெல்லும்‌ சிமை ஒண்ணுக்கு அரைக்கால்ப்‌ 

51 படியும்‌ இந்தப்‌ படிக்கு சகலமான பலரும்‌ பி 

52 றவூ வரத்துப்‌ பலரும்‌ கூடி அபிமானித்து 

33 மகமையாகக்‌ கட்டளையிட்டப்‌ படியனாலே இந்‌ 
94 த தர்மம்‌ மேன்மேலும விஷேசமாக நடப்‌ 

55 பித்து சறுவசனங்களும்‌ இந்த தர்மம்‌ உண்‌ 


24 ஆவணம்‌ 14, 2003 


56 டு பண்ணின பலர்‌ அஷ்ட்ட அயிசுபரியத்‌ 
57 தயடைந்து சீரஞ்சீவியாக இருக்கக்கட 
58 வோமாகவும்‌ இந்த தற்மம்‌ 

59 காவேரியும்‌ புல்லும்‌ பூமியும்‌ சந்திர சூரி 
60 யருள்ள மட்டும்‌ இந்த தற்மம்‌ மேன்மே 
61 லும்‌ வற்திணையாக நடப்பித்துக்‌ கொ 
62 எள்ளவும்‌ இந்த தர்மத்துக்கு யாதாகிலு 
63 மொருதன்‌ விகாதம்‌ பண்ணினவன்‌ 

64 கெங்கைக்‌ கரையிலே காராம்பசுவெ 

65 வதைத்த தோஷத்திலே போகக்கட 

66 வோமாகவும்‌ மாதாபிதாவை வ 

67 தைத்த தோஷத்திலே போகக்கடவோ 
68 மாகவும்‌ இந்தப்‌ படிக்கு சம்மதித்து 

69 பலானவரும்‌ திருவாசல்‌ தர்மத்து 

70 க்கு கையெழுத்துக்‌ குடுத்தபடி ௨௨ 

71 ராமசெயம்‌ உ 


ஆவணம்‌ 14, 2003 


95 





34, பட்லர்‌ எல்லப்பாவின்‌ நினைவுக்‌ 
கல்வெட்டு 





ப.வெங்கடேசன்‌, காவேரிப்பாக்கம்‌. 
ப. பூபாலன்‌, இராணிப்பேட்டை. 
டம்‌: வேலூர்‌ மாவட்டம்‌, இராணிப்பேட்டை பிஞ்சி தேவேந்திரீசுவரர்‌ 
கோவில்‌ முருகர்‌ கருவறை தென்சுவர்‌. 
காலம்‌: இ.பி.1797. ' 


செய்தி: 2 %1%% அடி அளவுள்ள கற்பலகைக்‌ கல்வெட்டு. ஆங்கிலேயர்‌ 
ஆட்சியில்‌ மெட்ராஸ்‌ ரெஜிமெண்ட்‌ படைப்பிரிவில்‌, 
லெப்டிண்ன்டு கர்னலாக பணியாற்றிய காலஞ்சென்ற 'வில்லியம்‌ 
எங்கு! என்பவருடைய உதவியாளர்‌ 'எல்லப்பா' வின்‌ நினைவாக 
வைக்கப்பட்டது. எல்லப்பாவின்‌ உருவம்‌ கல்வெட்டிற்கு மேலே 
கிடைமட்டமாக, புடைப்புச்‌ சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 






1 EllapaH Butler to the 
2 late Lietn. Colonel W.A 
3 Younge 1797. கற்நல்‌ உலியம்‌ 


4 எங்கு பெர்ட்லற்‌ எல்லப்பன்‌. 


ஙு படி“ துத்‌ 
த tp ரத பணக்‌ அ ணன்‌ க கவ்வ 
ர 


2 i 7773 
ம்‌ ப 
அச்‌. 2277 


ன்னே ப ட சகு 


ன ஆவணம்‌ 14, 2003 


35. மராட்டியர்‌ மோடி ஆவணம்‌ 


மு. துரைராசு, தஞ்சாவூர்‌. 


இடம்‌ : தஞ்சாவூர்‌ 

காலம்‌ : சகம்‌ 1746, (இ..பி.1824). 

செய்தி: நாகரி எழுத்திலுள்ள இந்த மோடி ஆவணம்‌ ஓலையுடன்‌ 
இணைக்கப்பட்ட தனிக்‌ காதெத்தில்‌ அமைந்துள்ளது. போக்கிய 
பத்திரமான இதனில்‌ மங்கிய நிலையில்‌ ஆங்கிலேய கிழக்கிந்திய 
கம்பெனியின்‌ முத்திரை 1.8.1. நீர்வரிக்குறியில்‌ (watermark) 
காணப்படுகிறது. 


சட்டு: 7 
ஸ்ரீராம்‌ 


ப்ரதாப்‌ 


சாலீவாகன சகம்‌ 1746 தாரண 
வருஷம்‌  . பானுவாரம்‌ அஷ்டமி 
சன்‌ (கி.பி.) 1824 . . . இன்றைய நாளில்‌ 
போக்கிய பத்திரம்‌ ரொக்கம்‌ 

கிடைத்தது .. 

பட்டா நம்பர்‌ 4156 

முத்தியன்‌ ஏகாலி மகன்‌ கிருஷ்ணன்‌ 
சாட்சி ராமச்சந்திர ஏக்நாத்‌ 


௦0௦2-44 ஓஒ ளெ. க வேல்‌ 4 


ஓட்டு - 2 


சோழக்‌ கிருஷ்ணதயே 
9 நவம்பர்‌ 4, அப்பணாயி பாலகிருஷ்ணன்‌ 
10 முத்தியன்‌ ஏகாலி மகன்‌ கிஷ்ணன்‌ 
11 நான்‌ பத்திக்‌ கொண்டது ரூ. ...” 





4 மொழிபெயர்ப்பில்‌ உதவிய சொக்கலிங்கம்‌ அடிகளுக்கு நன்றி. 


ஆவணம்‌ 14, 2003 99 


36. நெல்லை மாவட்டக்‌ கல்வெட்டுகள்‌ 





௪. கிருஷ்ணமூர்த்தி, சிதம்பரம்‌. 


36:1 

இடம்‌: நெல்லை மாவட்டம்‌, தென்காசி வட்டம்‌, காசி தருமம்‌ 
திருவாவடுதுறை மட சபாபதி கோயில்‌ தூண்‌, . 

காலம்‌: கொல்லம்‌ 1004, (இ. பி.1829). 


செய்தி: திருவாவடுதுறை ஆதீனத்தைச்‌ சேர்ந்த கனகசபாபதி தம்பிரானும்‌ 
சொக்கலிங்க தம்பிரானும்‌ மடத்தையும்‌, மடத்தில்‌ உள்ள சன்னதி 
யையும்‌ திருப்பணி செய்தமை. இவ்விருவரின்‌ உருவங்களும்‌ 
இருதூண்களில்‌ காணப்படுகின்றன. 


1004 ணு துலாமீ 19 உகுரு 
வாரமும்‌ உத்திராட நட்செ 
த்திரமுங்‌ கூடிய சுபதினத்தில்‌ 
திருவாவடுதுறை ஆதீனத்தை சே 
ற்ந்த காசி தரும மணி கர்ணிகை 
யில்‌ கனக சபாபதி தம்பிரான 
வர்கள்‌ காருவாரில்‌ சொக்கலிங்க தம்பிரான 
வர்கள்‌ மடபதியில்‌ மடமும்‌ பூசை 
மடமும்‌ தலதிருப்பணியாக கட்‌ 
10 டி நிறைவேறினது நமசிவாய 

11 மூர்த்தி துணை 


ONO க பரு ட 


36:2 

இடம்‌: திருநெல்வேலி மாவட்டம்‌ தென்காசி-மதுரை நெடுஞ்சாலையில்‌ 
உள்ள கடையநல்லூர்‌, கடகாலீஸ்வரர்‌ கேரமில்‌ வாயில்‌, 

காலம்‌: கொல்லம்‌ 96, (௫. பி.1793). 


செய்தி: வாசல்‌ முகப்புடன்‌ சத்திரம்‌ கட்டியது. 


1 968. அற்பசி மீ 25௨ கடையநல்லூர்‌ சங்‌ 
2 கர நாராயண பிள்ளையும்‌ பூத 
3 நாத பிள்ளை ஸ்திரி மால்‌ வ 


100 ஆவணம்‌ 14, 2003 


4 ண்ண அம்மாள்‌ வாசல்‌ 


௦ முகப்பு சத்திரமும்‌ சதா 
6 சேர்வை 


36:3 

இடம்‌: திருநெல்வேலி -திருச்செந்தூர்‌ நெடுஞ்சாலையிலுள்ள பெருங்குளம்‌ 
பெருமாள்‌ கோயில்‌ மகாமண்டபத்‌ தூண்‌. 

காலம்‌: நரயக்கர்‌ காலம்‌. 

செய்தி: வடமலையப்பர்‌ என்பவரது உருவம்‌ மற்றும்‌ இவர்‌ மேற்கொண்ட 
திருப்பணியைச்‌ சுட்டுகிறது. இவர்‌ பெயர்‌ குறித்த கல்வெட்டுகள்‌ 
செப்பேடுகள்‌ பல கண்டறியப்பட்டுள்ளன. திருமலை நாயக்கரின்‌ 
பிரதிநிதியாக நெல்லைப்‌ பகுதியை ஆண்ட இவர்‌ சிறந்த 


கவிஞராகவும்‌ இருந்துள்ளார்‌. 
1 வடமலை 
2 யப்பபிள்‌ 
5 ளைய்யன்‌ 
4 பிறியா 
5 விடை 


ஆவணம்‌ 14, 2003 101 


37. மராட்டியர்‌ காலத்து ஆள்‌ விலை 
ஆவணம்‌ 





மு. துரைராசு, தஞ்சாவூர்‌. 


இடம்‌ : தஞ்சாவூர்‌, 

காலம்‌ : இரண்டாம்‌ சிவாஜி, (க..பி.1845). 

செய்தி : தாசிப்‌ பெண்ணான சண்முகம்‌ தான்‌ ஒரு பெண்ணிடம்‌ விலைக்கு 
வாங்கிய பெண்ணை இன்னொரு தாசிக்கு விற்றமை. 


தாசி கமலமுத்து மகள்‌ சண்முகம்‌ சம்மதி 


சுபஸ்ரீமன்‌ மகாமண்டலீசுபரன்‌ அரியதள விபாடன்‌ பாஷைக்கி தப்புவராத 
கண்டன்‌ மூவராய கண்டன்‌ கண்டநாடு கொண்டு கொண்டநாடு குடாதான்‌ இம்‌ 
மண்டலங்‌ கொண்டு ஈழந்‌ திரைகொண்டருளிய ராஜாதிராஜன்‌ ராஜ 
மார்த்தாண்டன்‌ ராஜகெம்பீரன்‌ ராஜபராமேஸ்பரன்‌ ராஜமோக தளவிபாடன்‌ 
ராஜமோகந்‌ தவிழ்த்தான்‌ துலுக்கர்‌ தள விபாடன்‌ துலுக்கர்‌ மோகந்‌ தவிழ்த்தான்‌ 
ஒட்டியர்‌ தளவிபாடன்‌ ஒட்டியர்‌ மோகந்‌ தவிழ்த்தான்‌ அசுபதி கெஜபதி நரபதி 
நவகோடி நாராயணன்‌ தொண்டமண்டலத்‌ தாபனாச்சாரியன்‌ சோழமண்டல 
ப்ரதிஷ்டனாசாரியன்‌ பாண்டிய மண்டல பறபனாசாரியன்‌ துங்க ரெத்தின 
மாலிகா பரணன்‌ சங்கீத சாயுச்சிய வித்தியா வினோதன்‌ துஷ்ட நிக்கிரக திஷ்ட்ட 
பரிபாலகன்‌ அஷ்ட்ட லட்சுமி பொருந்திய மார்பன்‌ மண்டலாதிபதிகாரன்‌ 
தெட்சண காவேரி சோழ பூமியில்‌ நடுச்சோழ வள நாட்டில்‌ ராஜ ராஜேசுபறனான 
ஏக சக்சிராதிபதியான போசல வங்கிஷத்தில்‌ ராஜமானிய ஸ்ரீயேகோஜி 
மகாராஜா சாயேபு அவர்கள்‌ ராசச்‌ சிம்ம மகாராஜா அவர்கள்‌-ரா-சறபோசி 
மகராஜா சாயேபு அவர்கள்‌-ரா-துக்கோசி மகாராஜா சாயேபு அவர்கள்‌- 
ரா-பிறதாப சிம்ம மகாராஜா சாயேபு அவர்கள்‌-ரா-துளஜேந்திர மகாராஜா 
சாயேபு அவர்கள்‌-ரா- அமறசிம்ம மகாராஜா சாயேபு அவர்கள்‌-ரா-துளஜேந்திர 
மகாராஜா சாயேபு அவர்கள்‌ புத்திர சிகாமணியான-ரா-சறபோஜி மகாராஜ 
சாயேபு அவர்கள்‌ செல்வ கொமாறராகிய சிவாஜி மகாராஜா சாயேபு அவர்கள்‌ 
ராச்சிய பரிபாலினத்து செங்கோல்‌ செலுத்தி வருகிற னாளில்‌ சாலியவாகன 
சகாந்தம்‌ 1767 கலியுகம்‌ 4945 இதின்‌ மேல்‌ செல்லாநின்ற குரோதி வருஷம்‌ தை 
மாதம்‌ 1-ந்‌ தேதி தஞ்சநகரங்‌ கோட்டைக்‌ குள்ளிருக்கும்‌ தாசி அங்கு மகள்‌ 
பெரிய கோயில்‌ தாசி கன்னம்மாளுக்கு சாமிமலை ப-னெனதித்‌ 
தெருவிலிருக்கும்‌ தாசி கமலமுத்து மகள்‌ சண்முகம்‌ சிரை விலைக்‌ கிரை 
சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தப்‌ படி சிரை விலைக்கிரைய சாசன மு , துக்கு 
விபறம்‌. 

வலங்கமானிலிருக்கும்‌ பழணி படையாச்சி பெண்சாதி லெச்சுமி யெடத்தில ம - 
கார்த்திகை மாதம்‌ 8-ந்தேதி ஷெயாள்‌ பெண்ணை ரூ.100/-க்கு கிரையசாசனம்‌ 


A ஆவணம்‌ 14, 2003 


பண்ணின பெண்ணை னான்‌ வைத்து நிருவாகம்‌ பண்ணுகிறதுக்கு 
யென்னுடைய காமல்‌ ஆறண்டேயாவது குடுத்துவிட்டால்‌ அந்தப்‌ பெண்ணை 
பிழைத்துப்‌ போகுமெண்டு நான்‌ வீதியில்‌ கொண்டு கொள்வாருளரோ 
கொள்வாருளரோ வெண்டு நான்‌ முற்கூற தாங்கள்‌ கொள்வோமெண்டு பிற்கூறி 
யென்மொழி கேட்டு எதிர்மொழி மொழிந்து கொள்வோமெண்டு 
கொள்வதற்கிசைந்து விற்போமெண்டு விற்பதற்குசைந்து நால்வர்‌ கூடி 
மூவருலாவி யிருவர்‌ நிச்சயித்து கும்பினி சிலாமணி ரூ.8/- யிந்த எட்டு 
ரூபாயும்‌ தெற்கு வீதி காசுக்கடை விசுவலிங்க செட்டியார்‌ பார்வையாக நான்‌ 
ரொக்கம்‌ பத்திக்‌ கொண்டபடியினாலே நான்‌ கிரையத்துக்குக்‌ கொடுத்த 
பெண்ணுக்கு போக்கிலாதால்‌ சிக்கமம மாநிறம்‌ வயதுக்கு யிந்தப்‌ பெண்ணை 
தமக்கு கிரயத்துக்குக்‌ கொடுத்துவிட்டபடியினாலே யென்பெண்‌ நீலாயதாட்சிக்கி 
யிதுவே கிரைய சாசனமாகக்‌ கட்டிக்‌ கொண்டு புத்திர பெளாத்திர 
பாரம்பரையாயி ஆண்டு அனுபவிப்பதாகவும்‌. 

டை நீலாயதாட்சியுடைய கல . . சடலத்துக்குந்‌ தாங்களே பாத்தியவான்‌ 
களல்லாமல்‌ யெனக்கு யாதொரு செரத்தையும்‌ அக்கரையில்லை. யெண்பெண்‌ 
நீலாயதாட்சி யாதொரு விமாச்சிதையும்‌ வந்தால்‌ நானே முன்னின்று தீத்துத்‌ 
தருவேனாகவும்‌ கெ பெண்ணை நான்‌ கிரயத்துக்கு வாங்கின சாசனமும்‌ 
தம்மிடத்தில்‌ கொடுத்திருக்கிறேன்‌ இந்தப்படி சம்மதிச்சு பெருவிடையீசுபரர்‌ 
கோவில்‌ தாசி கண்ணம்மாளுக்கு சண்முகம்‌ சிரைவிலை கிரய சாசன முறிக்‌ 
கொடுத்தேன்‌. 

மேலெழுதிய சிரைவிலை கிரய சாசனத்தில்‌ கண்ட ரூ.8/- க்கும்‌ இதுவே பத்துச்‌ 
சீட்டாகவும்‌, கிரையசாசனமாகவும்‌ தாம்‌ கட்டிக்‌ கொள்ளவேண்டியது 

இதுக்கு சாட்சி : அம்மாளு : இந்த தெலுங்கு அட்சரம்‌ அம்மாளு சாட்சி. 
கோபால நட்டுவாங்கம்‌. வெங்கிடகிருஷ்ணநட்டுவனார்‌ சாட்சி 

பாருவை விசுவநாத செட்டி அறிவேன்‌ 

இந்தக்‌ -கீரல்‌ வயிஷ்ணும்‌ ராமசாமி அய்யர்‌ மகன்‌ திருவேங்கடசாமி சாட்சி 
எழுதின நன்மைக்கு ராவரா வாத்தியார்‌ குமாரன்‌ சட்டையப்ப வாத்தியார்‌ 
நெட்டெழுத்து. 

தாசி கமலமுத்து மகள்‌ சண்முகம்‌ சம்மதி 


ஆவணம்‌ 74, 2003 103 


88. அய்யன்‌ தோப்பு வழிப்போக்கர்‌ 
. மண்டபம்‌ கல்வெட்டு 





முத்து எத்திராசன்‌, சென்னை, 


இடம்‌: விழுப்புரம்‌ மாவட்டம்‌, திண்டிவனத்திலிருநீது வயிரபுரம்‌ போகும்‌ 
வழியில்‌ உள்ள அய்யன்தோப்பு செங்கல்‌ மண்டபம்‌.” 
காலம்‌: ஆர்க்காட்டு நவாப்‌ சாதத்துல்லாகான்‌, (இ.பி. 18ஆம்‌ நூற்றாண்டு). 


செய்தி: மண்டபம்‌ கட்டியது. 


ஸ்ரீ விரோதி கிறுது வருஷம்‌ சித்திரை 
மீ. முதல்‌ திண்டிவனம்‌ . . . 
நவாபு சாதுக்துலா கான்‌ சாயுபு 
. .. திண்டிவன 

நகரம்‌ அயின ஊரில்‌ . .. 

.. . வாணிய... 
கோத்திரம்‌ . . . 

செட்டி குமாரன்‌ சனா .. . 
தம்பி செட்டிக்கும்‌ . . . 

10 ... செட்டிதம்பி... 

11 ....முத்தப்பன்தம்பி... . 

12 முத்தான இந்த... . 

13-15 

16 புண்ணி... 


ம்‌ ம -4 ஓலு இ வேலி 4 





கல்வெட்டு படியெடுத்துதவிய வீரராகவன்‌ அவர்களுக்கு நன்றி. 


ழ்‌ ஆவணம்‌ 14, 2003 


39. எட அன்னவாசல்‌ கல்வெட்டு 


ஆ. துளசேந்திரன்‌, தஞ்சாவூர்‌. 


இடம்‌: திருவாரூர்‌ மாவட்டம்‌, மன்னார்குடி வட்டம்‌, எடமேலையூரில்‌ 
இருந்து கிமீ தொலைவில்‌ உள்ள எட அன்னவாசலில்‌ இடிபாடுடன்‌ 
காணப்படும்‌ பிடாரி கோயில்‌. * 


காலம்‌ : 19ஆம்‌ நூற்றாண்டு. 
செய்தி: கோயில்‌ திருப்பணிக்குச்‌ சந்தை ஆயத்தை சிதம்பரனாத முதலியார்‌ 
வழங்கியமை. 


சுக்கில ஷ்‌ 

காற்திகை 
காவாலிக்கு [அ] 
கத்தியப்ப முதலி 
யார்‌ தன்மம்‌ 

ஆக சிதம்பரனாத 
முதலியார்‌ அன்ன 
வாசல்‌ புறத்து சந்தை 
ஆய மதிரோ கி . 

10 ... தம்பிறானர்கோ 
11 யில்‌ திருப்பணிக்கு 
12 செய்த .. மரா 

13 மத்து ருந்தரமான்‌ 

14 . ., வன்‌ அகுதம்‌ பண்ணி 
15 னால்‌ கெங்கைக்‌ ௧ 

16 ரையில்‌ காரம்‌ பசு 

17 வக்‌ கொன்ற பவ 

18 தில்‌ போகவும்‌. 


ONO ARNE 


* 
தலைமையாசிரியர்‌ அ.வீ.ஜெயராமன்‌ மற்றும்‌ மா. பூபதி ஆகியோருக்கு நன்றி. 


ஆவணம்‌ 14, 2003 105 


40. ஆழ்வார்‌ பேட்டைச்‌ செப்பேடு 


மா. சந்திரமூர்த்தி, சென்னை, 


இடம்‌: சென்னை ஆழ்வார்பேட்டை லில்லி விஜயராகவன்‌ தொகுப்பில்‌ 
உள்ளது. 
காலம்‌: இ.பி. 1904. 


செய்தி: 34 செ.மீ 19 செமீ அளவுடைய செப்புத்‌ தகட்டில்‌ ஒருபுறம்‌ மட்டும்‌ 
எழுத்துக்கள்‌ உள்ளன. 98 ஜாதி கவரைச்‌ செட்டிகள்‌, கிருஷ்ண செட்டி 
என்ற இருஷ்ணம நாயக்கருக்கும்‌ அவர்‌ வழிமுறையினர்க்கும்‌ முராரி 
தேசாயி செட்டிமைப்‌ பட்டம்‌ கொடுத்து, மடத்தலைவர்‌ ஸ்ரீவேதாந்த 
சுவாமிகளுக்கு குருக்காணிக்கை ஒதுக்யெமை. 


ஸ்ரீ கிர்ஷீணராயப்பிதம்‌ சாலிய வாகன சகார்ப்பதம்‌ கலியுக வருஷம்‌ 4 லட்‌ 
சத்து 31 - 1904க்கு மேல்‌ செல்லா நின்ற ஸ்ரீமுக வருஷம்‌ துலா மாதம்‌ சோம 
வாரம்‌ றோகிணி பூர்வபட்ச சுபதினத்தில்‌ சத்திரிய ஜாதி கவறை ச 
ந்திரகுலம்‌ கலைக்கோட்டு மகாரிசி வம்முஷம்‌ ஆதிகாஞ்சி புத்‌ 
தூர்‌ மாற்கட கோத்திரம்‌ கிஷ்ணசெட்டி என்றளைக்கிர கிர்ஷ்ண 

ம நாயக்கனுக்கு கொடுத்த தாம்பறசாசனம்‌ சேரன்‌ சோழ 

ன்‌ பாண்டியன்‌ யிந்த நாட்டிலிருக்கும்‌ கவரை 364 

குலத்தாரும்‌ மிதுனம்‌ மேஷம்‌ மகரம்‌ கார்க்கடம்‌ கன்னி து 

9 லாம்‌ விருச்சிகம்‌ மீனம்‌ இந்த ஜாதி யாநனவரும்‌ மகாநாடு 

10 தேசம்‌ கஞ்சம செட்டியாறும்‌ தனபால கிஷ்ண செட்டியா 

11 றும்‌ தமுவாய்ப்பட்டணம்‌ ஆதிநாராயண செட்டியாரும்‌ வி 

12 சைலாபுரி நவறட்ன மன்னார்‌ செட்டியாரும்‌ யிம்‌ முடி 

13 க்குமாரகாங்கய மண்ணாடியாரும்‌ கொற்றவேல்ச்‌ சக்க 

14 றை கள்ளு மண்ணாடி விசுவநாதன்‌ கொப்பண மண்ணா 

15 டியாரும்‌ சிவாச்சார்‌ செவாய்ப்பேட்டை சன்னிவிறா செ 

16 ட்டியாரும்‌ மாரபாளையம்‌ வெங்கிடசெட்டியாரும்‌ குயிலை 

17 சுப்பராய செட்டியாரும்‌ முரகரிகாம்மார்‌ காளக்குரி திரூ 

18 மலக்‌ கொண்ட நாயக்கறும்‌ ஆலாம்‌ பாடி சோழச 

19 ப்பர கோவிந்தய்யனும்‌ இத்தியாதி பேறுமாகக்‌ கூடி 

20 லாட புர தாசற்‌ முன்பாக ஸ்ரீ வேதாந்த சுவாமிகளைக்‌ கொ 

21 ண்டு முறாறி தேசாயி செட்டிமை பட்டத்தை திரிப்பித்து 

22 பதிநெட்டு பிருதுங்குடுத்து பதிநெட்டு பட்டரை தொண்‌ 

23 ணூத்தி ஆரில்‌ முணு நீக்கி 93 ஜாதியை சாதினப்படுத்தி கு : 


OAS கோல்‌ 





தொல்லியல்‌ துறை மாணவர்கள்‌ க.ஈஸ்வரன்‌, செ. புண்ணியமூர்த்தி ஆகியோருக்கு நன்றி. 


ல ஆவணம்‌ 14, 2003 


24 ருப்பநாடு முதலானதுகும்‌ அதிபதியாக இருந்து ஜாதிக்கி 
25 ரமத்தின்‌ படி தலைக்கட்டுக்கு றாயர்‌ பணம்‌ ஒண்ணு வாங்‌ 
26 கி அனுபவித்து சுகத்திலிருக்கவும்‌ அதில்‌(22)க்கு ஸ்ரீ வேதாந்‌ 
27 த சுவாமிகளுக்கும்‌ பிரயத்திறாளும்‌ வம்முச பாரம்பரியந்தம்‌ கு , 
28 ரூக்‌ காணிக்கையாக அன்பதிறன்டு பணம்‌ குடுத்து வ 

29 ரவும்‌ றாசவரி வட்டம்‌ வெட்டி தொளில்‌ வரி கஞ்சிக்கி பிஞ்‌ 
30 சுக்கு சுங்க முதலானது மில்லாமல்‌ செய்து தரணியரசரி 

31 டத்தில்‌ சிரசு குடுத்த வம்முசஷத்தாரன கிட்ஷண செட்டி 

32 யாறுக்கும்‌ அவர்‌ பிந்து வளியாக்கும்‌ மாத்திரம்‌ சாசனத்‌ 

33 தில்‌ கண்டிருக்குரது செல்லும்‌ மைத்தியிதாரளுக்கு குடு 

34 த்தாலும்‌ யிந்தச்‌ சனதுக்குள்ப்பட்டு நடக்காமலும்‌ தூரி நா 
35 லும்‌ அசட்டை முதலான சங்கடமுண்டு பண்ணிநாலு 

36 ம்‌ அவர்களுக்கு கெங்கை காவேரி காஞ்சி காமாச்சி வரதறா 
37 ஜ சன்னதியில்‌ காறாம்‌ பசுவையும்‌ களுத்தருத்த பாவத்தி 
38 ல்‌ போவார்கள்‌ என்று ஸ்ரீ வேத வியாச்சுவாமிகள்‌ அ 

39 ரளி செய்திருக்குரார்கள்‌ இதில்‌ காண்டிருக்குரபடிக்கி மே 
40 ல்ப்படியாருக்கும்‌ அவர்பிந்து வளியாறுக்கும்‌ வறுழம்‌ சகல 
41 ரும்‌ குடுக்க வேண்டியது மாகாநாட்டாரும்‌ முறாறி தேசாயி 
42 செட்டிகளும்‌ பாழையபட்டாரும்‌ பலபட்டரையாறும்‌ கூடி 
43 வாய்க்‌ கர்த்தருமாக அரசர்‌ முன்பாக கூட்டம்‌ கூடி சகலரு 
44 மாக சேர்ந்து குடுத்த தாம்பரசாசனம்யிது கொத்தியது சராய 
45 கித காந்தகோட்டை மன்னார்‌ செட்டி சொதஸ்த்த சூலிகிதம்‌. 


ஆவணம்‌ 14, 2003 107 





| சகட சாவ வதக்க கவவ்கள் சத்ய ச முகச்‌ 
ப்ரீ 3 மககெரஞு்டுகுல்லா. மறு fe வாக: ண்‌ 
இன்றே கணி ச்வபரச்‌ சிவதினத்தில்ச த்திலனிர திசை | 
| நதாகுவக்ககக்‌ கொட்டு மநாசிரிவ ல்‌ மெஞ்தத்ககசியுத்‌. | 
ஆராமால்க்ட கொத்தி கிஷ சேஷ என்றகக்கிரஜனன்‌ இ 
மநாமக்கறுக்கு டுகாடுத்து தாம்பு காச எம்‌ சர்ச டி 
| ன்பாண்டியண்‌ விந்த நாகட்படக்கு & த வரை-உ௱ தமகா: 
இலத்தா௫ம்‌: படல்‌ பல்‌ வலன்‌ வ ்வட்த 
௦ ச்சிகம்‌ மின்‌ ஐ ஈதிவஹு ௫ல்‌: மகாநாடு 
தெசல்‌-கஞ்ச 20 லல தனபா ப டஒல்க லப்‌ 


உடம்‌ 4 ப ம பா்‌ த 


ங்க தச வடகம்‌ | 
பாற சுவ ரநாத்னிகொய்பன லை 2 


0, 
க திவா ச்சார்செயால்லியம. டை சவகு செ 


மா௫ ம்‌ மாரா பம ம்‌ ௨ ங்கி 6000௭௫ கம | 
சில்ப செ ழிழா௫ ரர கரிகாக ரர்‌ காளக்கு தற 
ம்வ்க்டுகா ஊட்‌ நாடி க்கத்‌ ஆல கபர 
பபற லுகாஷிர ந்தில்‌ வணிகத்‌ கியாதிைம்ா த்‌ 
மோடபாதாகக்முன்‌ பாகா அவ்வ ககக கறக்க 
ஐ. காய தலம்‌ 2 ததைதிரிகபித்த! இ 
பகி க்‌ "டெ நன 
ட்ட 


ரப்‌. 10 பதிலா கருக்கு i அ, தந்தி 

ப ஈஸ 
க 

ததவாமகளு சத ட ம்‌ 

ரக்கா மாத ய்‌ கல்‌ ன டுபனலடுடு, 

(1 றச்‌ டய லப 


ச்சர்‌ 
ந்‌ அஙக ர்ப்ப 
லாண்ச ங்க re 
அவர்க ஹக்க கெங்றைக்‌ சாலே கஞ்‌ பாச்‌ ol | 
ஐச ஊன தி சரத? அற கக்கம்‌ துக்க பாலித்‌ | 


ல்‌ பொல்ரர்கள்‌ ன்‌ இட 
ப்பழ்யாருக்குஉனு உரிவி பணிய 00 
குங்குடுக்களே ள்‌ ப்‌, மாதா காட்டா! ல்‌ பலம க்‌ 
i A rl பபப தாமாதி கடி ॥ 
பாலத்தர்த ரக த௫மாதறாசர்மூள்பாககடட்டம்கட ட கவ்‌ 
அடர்‌ ர நதுகுடுத்‌ ததம்ம்பா சாதனம்‌ எக்க 1 
[காக்க கொட்டைடன்னுர்‌?்‌ BE os கீறும்‌ 
ப ற்‌ eg த 
. PES ந்‌ ப ப 


ர்‌ ்‌ 


108 8 ஆவணம்‌ 14, 2003 


41. மாகறல்‌ ஆள்‌ ஒத்தி ஒலைகள்‌ 


கோ. உத்திராடம்‌, சென்னை. 

41:1 

இடம்‌: காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, மாகறல்‌, முதலியார்‌ குடும்பத்திலிருந்து 
சேகரிக்கப்பட்டு தற்போது சென்னை ஆசியவியல்‌ ஆய்வு 
நிறுவனத்தின்‌ பாதுகாப்பில்‌ உள்ளது. 

காலம்‌: கி.பி. 19ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: பரியத்துக்காகவும்‌, நிருமணத்திற்காகவும்‌ 14 ரூபாய்‌ பெற்றதன்‌ 
மூலம்‌ தன்‌ அடிமையாகிய கிருஷ்ணன்‌ என்பவரை, ஏகாம்பர 
முதலியார்‌ என்பவர்‌ முத்தண்ணா முதலியாருக்கு ஓத்தியாகக்‌ 
கொடுத்தமை. 


முன்பக்கம்‌ 


1 பிங்கல வருடம்‌ ஆவணி மாதம்‌ 6 தேதி மாகரலில்‌ யிருக்கும்‌ சேது முதலியார்‌ 
குமாரன்‌ முத்தண்ணா முதலியாருக்கு மேற்படி யூரில்‌ யிருக்கும்‌ 

கிஷ்ணாச்சி சீனுவாச முதலியார்‌ குமாரன்‌ யேகாம்பர முதலியார்‌ 
யெழுதிக்குடுத்த ஆள்‌ வொத்தி சீட்டு யென்ன வென்‌ 

றால்‌ யென்‌ அடுமையாகிய பறபொன்னந்‌ மகன்‌ கிஷ்ணன்‌ பரியத்துக்காக 
முன்னள்‌ வருடம்‌ புரட்டாசி மாதம்‌ முதல்‌ தேதியில்‌ 

வாங்கின நூபா-4-நாளது தேதியில்‌ மேற்படியான்‌ கல்யாணத்துக்காக 
வாங்கின றூ-10 ஆக றூ-14 யிந்த றூபாயி பதி 

5 ஸனாலுக்கும்‌ வட்டிக்கி யீடாக மேற்படி கிஷ்ணன்‌ யென்பவனை உங்கள்‌ பயிற்‌ 
வேலைக்காக வைச்சுக்கொண்டு 

படியும்‌ சிறபணமும்‌ குடுத்து வேலை வாங்கிக்‌ கொள்ளுகுறது மேற்படியான்‌ 
யெனக்கு வேண்டி 


ல 


Cn 


> 


ஆர] 


பின்பக்கம்‌ 


7 வரையில்‌ முதல்‌ ரூபாயி பதினாலும்‌ குடுத்து ஆளை மீட்டுக்‌ 
கொள்ளுகுறேன்‌ மேற்படி ஆளுக்கு றாசிகம்‌ தெயிவீகம்‌ 

8 நேரிட்டால்‌ பதிலுக்கு ஆள்‌ வேண்டியிருந்தாலும்‌ மேல்‌ கண்ட றூபாயி 
வேண்டியிருந்தாலும்‌ நானே உத்திரவாதம்‌ 

9 பண்ணுகுறேன்‌ யிந்தபடி யென்றாசியில்‌ யெழுதிக்‌ குடுத்த ஆள்‌ வொத்தி 
சீட்டு கிஷ்ணாச்சி ஏகாம்பர முதலி கை எழுத்து 

10 சாக்ஷிகள்‌ யிப்படி அறுவேன்‌ மேற்படி யூர்க்‌ . . முதலி 

11 யிப்படி அறுவேன்‌ கடம்பூர்‌ சரவணமுதலி 

12 யிந்த சீட்டு யெழுதின மேற்படியூர்‌ திருவத்தூ 

13 ர்‌ கந்தப்ப முதலி னெட்டெழுத்து. 


ஆவணம்‌ 74, 2003 109 


41:2 

இடம்‌: மேலது. 

காலம்‌: இ.பி. 19ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: ஆச்சன்‌ என்ற படியாள்‌ (அடிமை) என்பவன்‌ பெற்ற கடனை 
அவனுடைய இப்போதைய முதலாளி பழைய முதலாளிக்கு 
திருப்பித்‌ தந்தமை. 

முன்பக்கம்‌ 


1 விரோதி வருடம்‌ ஆனி மாதம்‌ 11 தேதி மாகறல்‌ கிஷ்ணாச்சி ஆறுமுக 
முதலியாருக்கு தமனூர்‌ கந்தசாமி முதலியார்‌ 

2 யெழுதிக்கொடுத்த ரசீது யென்னுடைய படியாள்‌ ஆச்சனென்பவன்‌ சென்ற 
சுபானு வருடத்தில்‌ 

3 யென்‌ வேலையை விட்டு ஒங்களிடத்தில்‌ படி வேலை செய்யுரபடியால்‌ 
மேற்படியான்‌ கல்யாணத்துக்காக 

4 யென்னிடத்தில்‌ மேற்படி யான்‌ வாங்கி இருந்த ரூ.14 இந்த ரூபா பதினாலும்‌ 
நீங்கள்‌ யெனக்கு குடுப்பதாய்‌ ஒப்பு கொண்டு 


பின்பக்கம்‌ 


5 மேற்படி சுபானு வருஷத்தில்‌ தை மாதத்தில்‌ தபா ரெண்டுக்கு னான்‌ பத்தி 
கொண்ட ரூபா-11 போக மீதி பாக்கி ரூபா மூணும்‌ 

6 நாளது தேதியில்‌ பத்தி கொண்டேன்‌ ஆக ரூபா- 14க்கும்‌ இதுவே ரசீதாக படி 
கொள்ளவும்‌ 

7 கந்தசாமி முதலி கையெழுத்து 

8 சின்னாந்‌ லெக்ஷின முதலி [அறுவேன்‌] 

9 திசரவண முதலியார்‌ அறுவேன்‌ 


114 ஆவணம்‌ 74, 2003 


42. பொன்னமராவதி செப்பேடு 


௧௬. இராசேந்திரன்‌, புதுக்கோட்டை. 


இடம்‌: புதுக்கோட்டை மாவட்டம்‌, பொன்னமராவதி அருகில்‌ மணப்பாடி 
எஸ்‌. இராசு என்பாரிடம்‌ உள்ளது. 

காலம்‌ : 18ஆம்‌ நூற்றாண்டு. 

செய்தி: கோனாட்டார்‌, கானாட்டார்‌ சண்டையில்‌ தலைப்பலி தந்தமைக்கு 
தலைப்பலி காணியாட்சி கொடுத்தமை. 


முதல்‌ பக்கம்‌ 


உ ஸ்ரீமது மகாமண்டலீசுரன்‌ அரியதள வியபாட 

ம்‌ பாசைக்கு தப்பு மூவராயி கண்டன்‌ கண்ட நாடு கொண்டு 
காண்டநாடு கொடாதான்‌ பாண்டி மண்டலத்தான்‌ பாஞ்‌ 

சால நாசாரியான்‌ சோள மண்டல பிரதாபன்‌ கட்டாரி சாளுவன்‌ தெட்டாரி 
யுடையோன்‌ னாடித்தப்புவராத கண்டன்‌ தேடிக்கட்டுவார்‌ முன்‌ 

டன்‌ சாடிக்கார கண்டன்‌ சம்மட்டி நாராயுணன்‌ யீளமும்‌ 

காங்கும்‌ யாள்பாணமும்‌ அளித்து கெசவேட்டை கொண்‌ 

டருளிய ராசாதிராசன்‌ ராசமாத்தாண்டன்‌ ராச கெம்‌ 

பீரன்‌ ராசபயங்கரன்‌ ராசவீர வசந்தராயர்‌ அசுபதி கெ 

ஷபதி நரபதி தெட்ச[னா]திபதி பிரிதிவு ராச்சிய பரிபாலினம்‌ ப 
ன்னியருளாய்‌ நின்ற விசைய ஷ்‌ ஆவணி மீ 6௨ செய 

சோளகெம்பீர வளநாடாகிய கோனாடானதில்‌ பிறமலை 

சூள்ந்த பொன்னமராபதி நாட்டில்‌ வடபத்தில்‌ வில 

லூனி நத்தம்‌ கண்டி நல்லபுரம்‌ மணிமங்கல நல்லூற்கு நில 

த்தரசு கர்த்தராகிய கார்காத்த வேளார்‌ பட்டம்‌ 7க்கு நத்தம்‌ 756 

குடிகாடு 1513 பிறுமதாயம்‌ 21 தேவதாயம்‌ 212 

உ நாடு 64 தலையூராகிய உறையூர்‌ கூத்தம்‌ முதல்‌ ஒலியூர்‌ கூத்த 

ம்‌ உள்ளிட்டார்‌ நத்தம்‌ குடிகாட்டியில்‌ யிருக்கும்‌ கார்காத்த வேளார்‌ சனபேர்‌ 
ம்‌ உள்ளிட்டாறும்‌ தெட்சனா பூமிக்கு கர்த்தராகிய சேது காவலப்புரைய 

ர்‌ 104 கரைபுரையறும்‌ வெட்டுக்‌ கரை தந்திரிமார்கள்‌ உள்ளி 

21 ட்டார்களும்‌ கூடி கொடுத்த காணியாச்சிக்கு வந்தவன்‌ முன்னடுமை 

22 சானதன்மானவன்‌ அய்யபள்ளன்‌ நாட்டாபிள்ளை நல்லமெ 

25... மெய்யன்‌ பிடாரன்‌ கட்டமெய்யன்‌ உள்ளிட்டார்‌ காடமெய்யன்‌ 

24 ஆக ஆறுகரை தலைகட்டு கனம்‌ 317 யினத்தையும்‌ கோ 

25 னாட்டார்‌ கானாட்டார்‌ எல்லை சண்டைகில்‌ கன்னிமலை திறுக்குளக்குடியில்‌ 
26 ஓறுகொம்புமலையில்‌ பெறுநல்லூரில்‌ யெல்லை சண்டையில்‌ யிந்‌ 

27 த பள்ளன்‌ போய்‌ சண்டை பன்னினவடத்தில்‌ 22 தலை பளி கொடுத்த 


[9 ஐ பே கயல்‌ 


RY tS நம்‌ ட டும்‌ பம்‌ பம பம்‌ மம வ ஸு 
டெ மூ. ௦ டு ந) ரெக்‌ டே படு 


ஆவணம்‌ 74, 2003 111 


28 
29 
30 
31 
32 
லம்‌ 
4 
35 


படியினாலே யிவ(னு)க்கு ஒதுக்கிவிட்ட பளி காணியாச்சி மனமங்க 
லநல்லூர்‌ ஊரது புரவு கொண்டது அம்பல உம்பளம்‌ குளிமிபரி 

யால்‌ திட்டு செய்‌ வட்டம்‌ ஒறுமா நிலமும்‌ வய மடைக்கு அரியும்‌ குளு 
மி ஒதுக்கும்‌ தூத்து காரடய்யன்‌ கோவில்‌ நாச்சியா காளை சுட்டு 
கிடாய்வெட்டு மதுயெடுப்பும்‌ கானியாளன்‌ கோயில்‌ பூசையும்‌ 

ம்‌ பிச்சையும்‌ அய்யன்‌ கோவில்‌ தேவராட்டும்‌ இவனுக்கு தெய்வம்‌ 
மலையாள கருப்பர்‌ பெரியகருப்பர்‌ மடையி கருப்பர்‌ பாசன்னா 

சி அம்மன்‌ புசுவான்‌ மெச்சி யிவனுக்கு குலதெய்வம்‌ இதுக்கு தூத்து 


இசண்டாம்‌ பக்கம்‌ 


36 
37 
38 
39 
40 
41 
42 
43 
44 
45 
46 
47 
48 
49 
50 
51 
52 
53 
54 
55 


26 
ர 
58 
509 
60 
61 


02 
03 


112 


வயல்‌ மடயரியால்‌ காரையடிவட்டம்‌ ஒரு மாநிலமும்‌ குறுபரியால்‌ வி 
ரகுப்பரியால்‌ புஞ்சை கவலன்விரையடி களமும்‌ பள்ள குளம்‌ 

அதுக்கு தாழம்காடு செவ்வையும்‌ விரையடி காடு களமும்‌ பசலி 
தாவக்கோயில்‌ ஆலயக்குடி அய்யன்‌ தேவராட்டும்‌ ஆறுதிரை 

யெடுப்பும்‌ ஆண்டான்‌ நகுலபாண்டிய தேவன்‌ ஆண்டு கொள்வது 
யிப்படிக்கு நாட்டார்‌ முத்திரியன்‌ வில்லூனி நத்தம்‌ மனமங்கலம்‌ நல்‌ 
லூறுக்கு ஊரது புரவுக்கு வந்தவன்‌ நாட்டா பிள்ளை என்ற பெறு கோ(ண்ட) 
த்ந்திரிமாரில்‌ பிடார முத்திரியன்‌ யி சக்கர முத்திரியன்‌ செம்ம முத்திர 

யன்‌ காடமுத்திரியன்‌ பேப்பிடார முத்திரியன்‌ உள்ளிட்டார்களும்‌ நாரா 
யதுரையவர்களும்‌ 104 கரைப்‌ புரையர்‌உள்ளிட்டார்‌ களும்‌ கூடி கெ 
ஈடுத்த மன மங்கல நல்லூருக்கு எல்லையாவது ளாரீ யதுரையவ 

கள்‌ பரியெரியெல்லை கட்ட அவையகல்‌ நாட்டினபடிக்கு கீள்‌ பார்கெல்லை 
செவ்வூ கல்லுக்கு தெற்கு ஆரமங்கலம்‌ நஞ்சை களிவு கல்லு நின்று 

மார அய்யன்‌ தேவயம்‌ காட்டு மலை புள்ளடி சூல கல்லு நின்று 

வடக்கு படுபாறை சூலகல்லு நின்று கிழக்கு மனப்‌ புஞ்சை நின்று கிளக்கு 
தூத்துவயல்‌ நஞ்சை களிவு கல்லுக்கு கிளக்கு தூத்துமலை பாரகத்தில்‌ கல்‌ 
வு நின்று தெற்கு செவபும்‌ கல்லு பொருதல்‌ யிந்த நான்கு எல்லைக்கு 
ளாகயது நஞ்சை புஞ்சை வில்லூனி நத்தம்‌ நாட்டானுக்கு நாட்டா பிள்ளை 
யென்னும்‌ வந்தபடியினாலே செய்யுந்‌ தொழிலுக்கு விபரம்‌ நாட்டார்யிட்‌ 
ட கட்டளை கேட்டு வருகிறது மதவிரனடி குலத்தில்‌ நன்மைக்கு கஞ்சு 
பணம்‌ மதில்‌ 

லும்‌ கடுசுஞ்சு பணம்‌ சமைபால்‌ சாயாடு பன்ன ஒன்னுக்கு நவதானியம்‌ 
??யும்‌ பிலாமரம்‌ ஒன்னுக்கு ருயிர்‌ காயும்‌ முடி செவிது சிட்சைசய்தான 

ம்‌ யேத்து கொள்கிறது மிந்த படிக்கு கார்காத்த வேளார்‌ 7 பட்டாகார்‌ 
உள்ளிட்டார்களும்‌ 104 கரைபுரையறும்‌ காட்டான்‌ பேர்‌ உள்ளிட்டார்களு 
ம்‌ கட்டளைபடி யிந்த மனமங்கல நல்லூர்க்கு நாட்டாபிள்ளை நல்லமெய்‌ 
யன்‌ உள்ளிட்டார்களும்‌ கானியாட்சி கொடுத்தோம்‌ யிந்த நான்கு 
எல்லைக்கு 

ள்ளாகிய மன்னுமனை கோயில்குளம்‌ அம்பல உம்பளம்‌ யிடுகாடு படு 
துறை பள்ளூபரை பலதொளிலாளியகள்‌ சகலமும்‌ ஆண்டு அனுபவி 


ஆவணம்‌ 74, 2003 


64 கொள்கிறது யிப்படிக்கு கல்வெட்டு குடுமிமலை குடவரையில்‌ உலசு . . . 

65 யில்‌ கன்னிமலை திறுக்குளக்குடி குடவரையில்‌ கல்வெட்டு ஆரமங்கல 

66 சோளியிலப்பரன்‌ கோவில்‌ 23லயும்‌ வெட்டி தாம்பூரசானம்‌ 

67 பன்னிக்‌ கொடுத்தோம்‌ யிப்படி . . . சை யூர்‌ நாட்டு கணக்கு அருகாத 

68 வட்டகை மூவேந்திர வேளார்‌ தீர்ப்பு அளகிய பெரியவள்‌ யொலியநாயகி 
துணை உ 


ஆவணம்‌ 4, 2003 115 








அவற்றை நாகபூ(மி) என வாசிக்க முடிகிறது. நாணயத்தின்‌ பின்புறத்தில்‌ 
மேலே வலப்புறமாக சுவஷ்திகா சின்னமும்‌, மத்தியில்‌ கிடையான 
அமைப்பில்‌ மீன்‌ சின்னமும்‌, இவைகளுக்குக்‌ கழே பிராமி எழுத்தில்‌ 
"பொலம்‌" என்ற சொல்லும்‌ காணப்படுகின்றன. 

பொலம்‌ என்ற சொல்‌ சங்க காலம்‌ தொட்டு நாணயத்தோடு 
தொடர்புடைய ஒரு பெயராகப்‌ பயன்படுத்தப்பட்டதற்கு சங்க 
இலக்கியத்தில்‌ பல சான்றுகள்‌ உண்டு. இதற்குப்‌ பொன்‌, பொன்னிறமான 
காசு, அழகு, சிறந்தது எனப்‌ பல பொருள்‌ கொடுக்கப்பட்டுள்ளது (பவானி 
1989). ஐங்குறுநூற்றில்‌ பொலம்பசு பாண்டிற்‌ காசு என்றும்‌, குறுந்தொகையில்‌ 
பொலங்கல ஒரு காசு, பொலஞ்செய்‌ கிண்கிணிகாசு எனவும்‌, அகநானூற்றில்‌ 
பொலஞ்செய்காசு எனவும்‌ வரும்‌ குறிப்புக்கள்‌ இதற்குச்‌ சிறந்த எடுத்துக 
காட்டுகளாகும்‌. ஆயினும்‌ சமகால தமிழகப்‌ பிராமிக்‌ கல்வெட்டுக்களிலோ 
அல்லது சங்க கால மன்னர்கள்‌ வெளியிட்ட நாணயங்களிலோ இச்சொல்‌ 
பயன்படுத்தப்பட்டதற்கு இதுவரை எந்தச்‌ சான்றும்‌ கிடைக்கவில்லை. 
ஆனால்‌ சமகால இலங்கைப்பிராமிக்‌ கல்வெட்டில்‌ உயர்ந்த என்ற பொருளில்‌ 
"பொலம்‌" என்ற தமிழ்ச்‌ சொல்‌ "பொல' எனப்‌ பிராகிருத மொழியில்‌ 
எழுதப்பட்டுள்ளது (Paranavithana 1970:No.216). இலங்கையில்‌ 
வழக்கிலிருந்த பெரும்பாலான தமிழ்ச்சொற்கள்‌ இற்றைக்கு 2000 
வருடங்களுக்கு முற்பட்ட பிராமிக்‌ கல்வெட்டுகளில்‌ அதன்‌ கல்வெட்டு 
மொழிக்கு ஏற்ப பிராகிருதமயப்‌ படுத்தபட்டிருந்தாலும்‌, நாணயங்கள்‌ 
பலவற்றில்‌ அவை தமிழில்‌ எழுதப்பட்டதற்கு மேலும்‌ உறுதிப்படுத்துவதாக 
மேற்கூறிய நாணயத்தில்‌ வரும்‌ "பொலம்‌" என்ற சொல்‌ விளங்குகிறது. 

இந்நாணயம்‌ கி.பி. முதல்‌ நூற்றாண்டுக்குப்‌ பிற்பட்டதென்பதை 
தொல்லெழுத்தியல்‌ அடிப்படையில்‌ உறுதிப்படுத்த முடிகிறது. 
இக்காலத்தில்‌ வடமொழியில்‌ "நாஹ” என எழுதப்பட்ட பெயர்‌ சமகால 
இலங்கைப்‌ பிராமிக்‌ கல்வெட்டுக்கள்‌, நாணயங்கள்‌ சிலவற்றில்‌ 
தமிழகத்தைப்‌ போல்‌ "நாக", "ணாக" எனத்‌ தமிழில்‌ எழுதப்பட்டுள்ளதைக்‌ 
காணமுடி௫றது (Paranavithana 1970, Bopearachchi 1999). இவற்றிலிருந்து 
இந்த நாணயத்தை தமிழ்‌ மன்னன்‌ அல்லது சிற்றரசன்‌ வெளியிட்டதாகக்‌ 
கூறமுடியும்‌. நாணயத்தில்‌ வரும்‌ "நாகபூமி" என்ற பெயர்‌ மன்னனின்‌ 
குலப்பெயர்‌ மற்றும்‌ அவன்‌ ஆட்சிக்குட்பட்ட நாட்டையும்‌ சேர்த்து 
குறித்ததாகக்‌ கொள்ளலாம்‌. 


2. “ஓம்‌ என்ற பெயர்‌ பொறித்த நாணயம்‌ 

தமிழ்‌ வரிவடிவத்தில்‌ எழுதப்பட்ட "ஓம்‌' என்ற வாசகம்‌ தெளிவாக உள்ள 
மற்றொரு நாணயம்‌ ஊடுதுறையில்‌ கிடைத்துள்ளது. இவ்வெழுத்தாதாரத்தில்‌ 
இருந்து இந்நாணயங்களை ஈழத்‌ தமிழர்களே வெளியிட்டனர்‌ என்பது 
உறுதியாகத்‌ தெரிகிறது. இவ்வகை நாணயங்கள்‌ ஈழத்தின்‌ பிற 
வட்டாரங்களில்‌ இடைத்தபோது அவற்றை ஆராய்ந்தோர்‌ இவற்றின்‌ 


ஆவணம்‌ 75, 2003 117 


வெளியீடு கி.மு.3ஆம்‌ நூற்றாண்டிலிருந்து கி.பி.5ஆம்‌ நூற்றாண்டு வரை 
இருந்திருக்கலாம்‌ எனக்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌ (Bopearachchi 1999), 
நாணயத்தின்‌ புகைப்படத்தில்‌ உள்ள "ஓம்‌" என்ற எழுத்து வடிவத்தின்‌ 
வளர்ச்சியை நோக்கும்போது இந்நாணயங்கள்‌ கி.பி.8-9 ஆம்‌ நூற்றாண்டிலும்‌ 
வெளியிடப்பட்டிருக்கலாம்‌... 





இந்நாணயங்கள்‌ பற்றி ஆராய்ந்தோர்‌ நாணயங்களின்‌ முன்பக்கத்தில்‌ 
பொதுவாக பெண்‌ தெய்வங்கள்‌ மட்டுமே பொறிக்கப்பட்டதாக 
கூறிவந்துள்ளனர்‌ (Codrington 1924. Parkar 1981). ஆனால்‌ உடுத்துறையில்‌ 
டை தத நாணயத்தில்‌ பெண்‌ தெய்வத்திற்குப்‌ பதிலாக அவ்விடத்தில்‌ ஆண்‌ 
தெய்வத்தின்‌ உருவம்‌ காணப்படுகிறது. அதே நாணயத்தின்‌ பின்புறத்தில்‌ 
வழக்கமாக பெண்‌ உருவம்‌ கொண்ட நாணயங்களில்‌ வரும்‌ சுவஸ்திகா, 


ல்‌ ஆவணம்‌ 14, 2003 


நந்திபாதம்‌ போன்ற சின்னங்கள்‌ பொறிக்கப்பட்டிருப்பதால்‌ இந்நாணயத்தின்‌ 
முன்புறத்தில்‌ உள்ள ஆண்‌ தெய்வம்‌ சிவனைக்‌ குறிக்கலாம்‌. 


உசாத்துணை 
பவானி, மா, காலம்‌ தோறும்‌ பணம்‌, தமிழ்நாட்டு நாணயங்கள்‌, 
அருங்காட்சியகம்‌, சென்னை, 1999. பக்‌.:47-61. 


Bopearachchi, 0. and Wickramesinhe, W., Ruhyna and Ancient Crilization 
Revisited, - Numismatic and Archaeological Evidence on Inland and 
Maritime Trade, Nugegoda, Colombo, 1999, 


Codrington, H.W., Coins and Currency, Memoirs of the Colombo Museum, 
Series A, No.3, Colombo, 1924, 


Paranavitana, S., Inscriptions of Ceylon : Early Brahmi Inscriptions, The 
Department of Archaeology Ceylon, Colombo, 1970. 


Parkar, H., Ancient Ceylon, Asian Educational Services, New Delhi, 1981. 


ஆவணம்‌ 74, 2003 119 


46. மயிலாடும்பாறை அகழாய்வு 


கா. ராஜன்‌, தஞ்சாவூர்‌. 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழகக்‌ கல்வெட்டியல்‌ மற்றும்‌ தொல்லியல்‌ துறையால்‌ 
தருமபுரி மாவட்டம்‌, கிருஷ்ணகிரி வட்டம்‌, தொகரப்பள்ளி சந்திப்பு 
சாலைக்கு வடமேற்கே 4கிமீ தொலைவிலும்‌, சென்றாயநாயக்கனூர்‌ 
கிராமத்திற்கு அருகாமையிலும்‌ அமைந்துள்ள மயிலாடும்பாறை என்ற 
இடத்தில்‌ 2003 மே மாதம்‌ அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது. 
இவ்வகழாய்விற்கு மத்திய தொல்லியல்‌ ஆய்வுத்துறை நல்கை வழங்கியது. 

மயிலாடும்பாறை தமிழர்‌ தொன்மைப்‌ பண்பாட்டினைத்‌ தாங்கி நிற்கும்‌ 
வகையில்‌ மண்வளம்‌, நீர்வளம்‌ மற்றும்‌ சுற்றுப்புறச்‌ சூழலைக்‌ 
கொண்டிருக்கிறது. இவ்வூர்‌ சமகாலத்திய பண்பாட்டு எச்சங்களைக்‌ கொண்டு 
விளங்கும்‌ தொகரப்பள்ளி, வேடர்தட்டக்கல்‌, கங்காவரம்‌, மல்லபாடி, 
குட்டூர்‌, கப்பலவாடி, சாம்பல்பட்டி போன்ற ஊர்களுடன்‌ நெருங்கிய 
தொடர்பு கொண்டிருந்தது. மேற்கூறிய ஊர்கள்‌ அனைத்தும்‌ 
மயிலாடும்பாறையைச்‌ சுற்றி 10கமீ தொலைவில்‌ அமைந்திருப்பது ஒரு 
சிறப்பம்சமாகும்‌. மத்திய தொல்லியல்‌ ஆய்வுத்‌ துறையைச்‌ சார்ந்த முனைவர்‌ 
பி. நரசிம்மையா தொகரப்பள்ளியில்‌ மேற்கண்ட ஆய்வுநிலை அகழாய்வும்‌ 
பேராசிரியர்‌ கே.வி.ராமன்‌ தலைமையில்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
குட்டுர்‌, மல்லப்பாடி போன்ற இடங்களில்‌ மேற்கொண்ட அகழாய்வும்‌” புதிய 
கற்கால பண்பாட்டுக்‌ கூறுகளை வெளிப்படுத்தின. மல்லப்பாடியில்‌ 
முதன்முதலாக பாறை ஓவியங்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. இக்கட்டுரை 
ஆசிரியர்‌, இ.சுப்பிரமணியன்‌ மற்றும்‌ காவேரிப்பட்டினத்தைச்‌ சேர்ந்த புலவர்‌ 
வெ.துரைசாமி ஆகியோருடன்‌ இணைந்து 1989இல்‌ மேற்கொண்ட 
களப்பணியில்‌ நூற்றுக்கணக்கான பெருங்கற்படைக்காலப்‌ பண்பாட்டுச்‌ 
சின்னங்கள்‌ கொண்ட ஊர்களும்‌, இருபதுக்கும்‌ மேற்பட்ட பாறை 


அளவை வ தவை வைய கைக யவ ய்‌ வையை ட ட டட 


இவ்வகழாய்வில்‌ புதுதில்லியில்‌ உள்ள மத்திய தொல்லியல்‌ ஆய்வுத்‌ துறை 
நடத்திவரும்‌ உயர்‌ ஆய்வு மையமான தொல்லியல்‌ பள்ளியில்‌ பயிற்சி பெற்ற 
மு.ராஜேஷ்‌, பா.அறவாழி, ரா.குமரன்‌, தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறையின்‌ 
தஞ்சாவூர்‌ தொல்லியல்‌ அலுவலர்‌ தி. சுப்பிரமணியன்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழக ஆய்வு 
மாணவர்கள்‌ மு. தாவுத்‌ அலி, இரா. சிங்காரவேலன்‌, ஆ.துளசேந்திரன்‌, சென்னைப்‌ 
பல்கலைக்கழக ஆய்வு மாணவர்‌ ஜினுகோஷ்‌ ஆகியோர்‌ கலந்து கொண்டு உதவி... 
புரிந்தனர்‌. ஆவ 
Narasimhaiah, B., 1980, Neolithic and Megalithic Cultures in TamilNadu, 
Sundeep Prakashan, Delhi, pp.29-40, 


* Raman K.V., 1977-78, Excavation at Mallapadi, District Dharmapuri, 
Indian Archaeology - A Review, p.73. 


120 ஆவணம்‌ 14, 2003 


ஓவியங்களைக்‌ கொண்ட இடங்களும்‌ கண்டுபிடிக்கப்பட்டன'. 
அதேபோன்று தமிழக அரசு தொல்லியல்‌ ஆய்வுத்துறையின்‌ முன்னாள்‌ 
இயக்குநர்‌ முனைவர்‌ இரா.நாகசாமி அவர்கள்‌ தலைமையில்‌ 1970களில்‌ 
மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வுகளில்‌ சந்தூருக்கு அருகாமையில்‌ 
அமைந்துள்ள வேடர்தட்டக்கல்லில்‌ பழமையான வட்டெழுத்து நடுகற்கள்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டன.. மேற்கூறிய இடங்கள்‌ அனைத்தும்‌ மயிலாடும்‌ 
பாறையைச்‌ சுற்றி அமைந்திருக்கின்ற காரணத்தால்‌ இவ்வூர்‌ தொல்லியல்‌ 
வரைபடத்தில்‌ ஒரு முக்கிய இடத்தைப்‌ பெறுகிறது. மேலும்‌ சங்க காலத்தில்‌ 
கங்கர்கள்‌ எனும்‌ சிற்றரசர்கள்‌ இப்பகுதியில்‌ ஆட்சி புரிந்தமை 
குறிப்பிடத்தக்கது. 

மயிலாடும்பாறையில்‌ மொத்தம்‌ ஐந்து அகழாய்வுக்‌ குழிகளும்‌ ஒரு 
பெருங்கற்படைச்‌ சின்னமும்‌ தோண்டப்பட்டன. இரண்டு குழிகள்‌ பாறைக்‌ 
குகைகளிலும்‌, மூன்று மலைகளின்‌ அடிவாரத்தில்‌ உள்ள சமவெளிப்‌ 
பகுதிகளிலும்‌ தோண்டப்பட்டன. இவ்வகழ்வுக்‌ குழிகளிலிருந்து கி.மு. 
10000க்கும்‌ 3000க்கும்‌ இடைப்பட்ட நுண்கற்கருவிக்‌ காலம்‌, கி.மு.3000க்கும்‌ 
1000க்கும்‌ இடைப்பட்ட புதிய கற்காலம்‌, கி.மு.1000க்கும்‌ கி.பி.முதலாம்‌ 
நூற்றாண்டுக்கும்‌ இடைப்பட்ட வரலாற்றுக்‌ காலம்‌ என நான்கு வகைப்‌ 
பண்பாட்டுக்‌ கூறுகளைக்‌ காட்டும்‌ எச்சங்கள்‌ கண்டு பிடிக்கப்பட்டன. 

தமிழ்நாட்டில்‌ இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில்‌ 
இந்நான்கு பண்பாட்டு எச்சங்களும்‌ ஒரே இடத்தில்‌ கிடைப்பது இதுதான்‌ 
முதலாவதாகும்‌. மேலும்‌, பாறை ஓவியங்களும்‌, பாறைக்‌ கதறல்களும்‌ 
கிடைப்பது இவ்வகழாய்வின்‌ சிறப்பம்சமாகும்‌. 

கூசிக்குண்டு என்றழைக்கப்படும்‌ பாறைக்‌ குகையில்‌ மேற்கொள்ளப்‌ 
பட்ட அகழாய்வில்‌ 7சசெமீ பண்பாட்டுப்‌ படிமத்தில்‌ குவார்ட்ஸ்‌, செர்ட்‌ 
போன்ற கற்களால்‌ உருவாக்கப்பட்ட நுண்கற்காலத்தைச்‌ சார்ந்த அம்பு 
முனைகள்‌, கூர்முனைகள்‌, கரண்டிகள்‌, சீவுகத்திகள்‌ கிடைத்தன. சானாரப்பன்‌ 
கோயிலின்‌ உச்சியில்‌ உள்ள பாறைக்‌ குகைகளில்‌ புதிய கற்காலத்தைச்‌ சார்ந்த 
கையால்‌ வனையப்பட்ட சிவப்பு நிற மட்பாண்டங்கள்‌ கிடைத்தன. அருகில்‌ 
பாறைக்‌ 8றல்களும்‌ காணப்பட்டன. இத்தகைய பாறைக்‌ £றல்கள்‌ இதுவரை 
இரு இடங்களில்‌ மட்டுமே தமிழகத்தில்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மற்றொரு 
இடம்‌ திண்டிவனத்திற்கு அருகாமையில்‌ உள்ள பெருமுக்கல்‌ ஆகும்‌. 


* Rajan, K., 1997, Archaeological Gazetteer of Tamil Nadu, Manoo 
Pathippakam, Thanjavur. 
* Nagasamy, R., 1975, Dharmapuri Kalvettukkal, Tamil Nadu State 
Archaeology Department, Chennai. 
° Vasanthakalyani, 1992, Perumukkal Oor Aayvu, Kalvettu, No.36, pp.10- 
14 


ஆவணம்‌ 14, 2003 121 


பண்டைத்‌ தமிழகத்தின்‌ ஒரு பகுதியாக விளங்கிய கேரள மாநிலத்தில்‌ 
எடக்கல்‌ என்ற இடத்திலும்‌ இத்தகைய பாறைக்‌ கீறல்கள்‌ கிடைத்துள்ளன . 





சானாரப்பன்‌ மலையின்‌ உச்சியில்‌ விளக்கு வச்ச பாறைக்கு அருகாமையில்‌ 
அமைந்துள்ள பாறைக்‌ குகைகளில்‌ ஒன்றினைக்‌ தெரிவு செய்து அகழ்ந்து 
ஆய்வு செய்ததில்‌ புதிய கற்காலத்தைச்‌ சார்ந்த மட்பாண்டங்கள்‌ இடைத்தன; 
புதிய கற்காலத்தைத்‌ தவிர்த்த பிற பண்பாட்டைச்‌ சார்ந்த எச்சங்கள்‌ எதுவும்‌ 
கிடைக்கவில்லை. இப்பாறைக்‌ குகையின்‌ நுழைவு வாயிலில்‌ பாறைக்‌ 
கீறல்கள்‌ 8றப்பட்டிருந்தன. மழைக்‌ காலங்களில்‌ நீர்‌ வடிந்து வெளியே 
செல்வதற்கு ஏற்றவாறு சிறு வாய்க்கால்‌ ஒன்றும்‌ வெட்டப்பட்டிருந்தது. 
இதற்கடுத்து தாளப்பள்ளம்‌ என்றழைக்கப்படும்‌ சிற்றோடைக்கு அருகில்‌ 
கருவோட்டுப்‌ பள்ளம்‌ என்ற இடத்தில்‌ இடப்பட்ட அகழாய்வுக்‌ குழியில்‌ 
புதிய கற்காலத்தைச்‌ சார்ந்த உளிகளும்‌, மழுக்களும்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. 
புதிய கற்கால மட்பாண்டங்களுடன்‌ புதிய கற்காலக்‌ கருவி ஒன்று 65 செமீ 
ஆழத்தில்‌ இவ்‌ அகழாய்வுக்‌ குழியில்‌ கிடைத்துள்ளது. புதிய கற்கால 
மட்பாண்டத்தைத்‌ தவிர பெருங்கற்கால பண்பாட்டைச்‌ சார்ந்த இரும்புக்‌ 
கருவிகளோ, கருப்பு சிவப்பு பானை ஓடுகளோ கிடைக்கவில்லை என்பது | 
குறிப்பிடத்தக்கது. Ti 


னர டட ரக அ வல பவட பபப அ பகத த ம்‌. இனிக்க எர்த்‌ 


°F awcett, F., 1901, Notes on Rock Carvings in the Edakal Cave, /ndian 
Antiquary, Vol.30, pp.409-421. 


122 ஆவணம்‌ 14, 2003 











x 


42 


த 


ச்‌ 
» 
கு 
ட 
ட்ட 
= 
[5 
3 





47. கல்வெட்டில்‌ ஐகாரம்‌ 





கா. சந்தானலெட்சுமி, சிவகங்கை. 


பிராமிக்‌ கல்வெட்டுகளில்‌ ஐந்து குறில்களும்‌ அவற்றிற்கு இணையான 
ஐந்து நெடில்களும்‌ ஆக பத்து உயிரெழுத்துக்கள்‌ எழுதப்பட்டுள்ளன. 
'ஐ'காரமும்‌ 'ஒளகாரமும்‌ காணப்படவில்லை. இதிலிருந்து ஐந்து 
குறில்களான ௮, இ, ௨, ௭, ஓ இவற்றிற்கு இணையான நெடில்‌ உருவங்கள்‌ 
ஏற்பட்ட பின்னரே ஐகாரமும்‌, ஒளகாரமும்‌ எழுத்துருவம்‌ பெற்றுள்ளன 
எனலாம்‌. 


கி.பி. 5ஆம்‌, 6ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த திருநாதர்குன்று வட்டெழுத்துக்‌ 
கல்வெட்டில்தான்‌ 'ஐ'யின்‌ வடிவத்தினை முதன்‌ முதலில்‌ காணமுடிகிறது." 
இதில்‌ திரிசூலம்‌ போன்றதோர்‌ வடிவமாக *|/ ஐகாரம்‌ எழுதப்பட்டுள்ளது. 
இதனையடுத்து இ.பி.70, 11ஆம்‌ நூற்றாண்டில்‌ இதன்‌ வடிவமாக 'ஜ' 
இடம்பெறுறெது. கல்வெட்டுகளில்‌ ௮இ, அய்‌ எனக்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 

"முதன்‌ முதலில்‌ ஐ தனி உயிர்‌ எழுத்தாகக்‌ கொள்ளப்படவில்லை. 
தொடக்கத்தில்‌ 'அஇ)' என்று இருந்து பின்னர்‌ ஒலி கருதி 'அய்‌' ஆகியிருக்க 
வேண்டும்‌. ஐ எழுத்தின்‌ 8ழ்ப்பகுதியில்‌ உள்ளது யகரமாகும்‌. மேல்பகுதியில்‌ 
உள்ளது அகரமாகும்‌. இந்த எழுத்தின்‌ வளர்ச்சியை முறையாக அடுக்கி 
வைத்துக்‌ கொண்டு ஆய்வோமானால்‌ இவ்வுண்மை ஐயத்திற்கு இடமின்றி 
புலப்படும்‌" என சா. கணேசன்‌ கூறுகிறார்‌.” இக்கருத்து பிற்கால ஐகாரத்தின்‌ 
வடிவம்‌ பற்றி விளக்கிய போதிலும்‌ தொடக்ககால ஐகாரத்தின்‌ குறியீடு பற்றி 


விளக்கவில்லை. 


உயிர்‌ வடிவங்களில்‌ தனித்து இடம்‌ பெறாத ஐகாரம்‌ கல்வெட்டின்‌ 
உயிர்மெய்‌ வடிவங்களில்‌ இரு கோடிட்டுக்‌ காட்டப்படுகிறது. சான்றாக : 
கருங்காலக்குடி கல்வெட்டில்‌, 


ஏழைய்‌ [> ம பூ] 
அழகர்மலை கல்வெட்டில்‌, 

ன GARY 

A ல்‌ 
' நடன. காசிநாதன்‌, வட்டெழுத்தின்‌ வரலாறு, ஆவணம்‌ 12, ப. 145. 


்‌ தெ.பொ. மீனாட்‌சசுந்தரன்‌, தமிழ்க்களஞ்சியம்‌ , ப. 26. 
* சா. கணேசன்‌, தமிழ்‌ எழுத்துக்கள்‌, ப. 54. 
ஆ 


ஆவணம்‌ 14, 2003 127 


பிராமியில்‌ குறிலைக்‌ குறிக்க ஒருகோடும்‌, நெடிலைக்‌ குறிக்க சில 
இடங்களில்‌ இருகோடுகளும்‌ இடப்படுகின்றன. ஐகாரம்‌ ஏறிய 
உயிர்மெய்யைக்‌ குறிக்க இருகோடுகள்‌ இடப்படுவதால்‌ 'ஐ' நெடிலாகக்‌ 
கருதப்பட்டுள்ளது. மேலும்‌ 'அஇ' என இருகுறில்களின்‌ இணைவான 
எழுத்தாக ஐகாரம்‌ கருதப்பட்டதால்‌ நெடிலாகக்‌ கொள்ளப்பட்டதெனலாம்‌. 


எனவே 'ஐ' என்ற வடிவம்‌ இ.பி.மூன்றாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்னர்‌ 
ஏற்பட்டதாகும்‌. 'ஜ'காரத்தைக்‌ குறிக்க '௮இ' என்ற வடிவம்‌ முதலிலும்‌ அதன்‌ 
பின்னர்‌ 'அய்‌' என்ற வடிவமும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. 'அய்‌' என்ற 
வடிவம்‌ உடம்படுமெய்‌ தோன்றுவதால்‌ ஏற்பட்டதாகும்‌. "உயிர்மெய்‌ இன்றி 
௮இ, ௮௪ என எழுதப்பட்ட நிலை தொடக்க காலத்திய எழுதும்‌ 
முறையினைக்‌ காட்டுகிறது. இதனை அடுத்தே உயிர்மெய்யோடு 
எழுதப்பட்டிருக்கிறது. அயி, அவ என்று தெலுங்கிலும்‌, கன்னடத்திலும்‌ 
எழுதப்பட்டுள்ளது என்பது வே. வேங்கடராஜீலு ரெட்டியாரின்‌ கருத்தாகும்‌.” 


அழ) என இரு உயிர்கள்‌ இணைந்து வரும்பொழுது இடையே யகரமெய்‌ 
தோன்றுகிறது இதுவே 'அயி' என தெலுங்கிலும்‌, கன்னடத்திலும்‌ இடம்‌ 
பெறுகிறது. 'அயி' என்பது தமிழில்‌ 'அய்‌' என குறைவுபட்டு ஒலிக்கிறது. இகர 
யகரம்‌ இறுதி விரவும்‌ (தொல்‌ - 58) என்பதால்‌ அயி, அய்‌ என்று ஒலிப்பதோடு 
நின்றுவிடுகிறது. எனவே உடம்படுமெய்‌ இட்டு எழுதும்‌ வழக்கம்‌ வந்த 
பிறகே ஐகாரத்தினைக்‌ குறிக்க 'அய்‌' என்ற வடிவம்‌ ஏற்பட்டுள்ளதெனலாம்‌. 


கல்வெட்டுக்களில்‌ ஐகாரமானது எழுதப்படும்பொழுது, ஒலிப்பு 
அடிப்படையில்‌ அதனோடு 'ய்‌' என்பது இணைத்துஎழுதப்படுவதைக்‌ 
காணமுடிகிறது. சான்றாக : 1, இத்தேவராடு தொண்ணூறு கைய்க்‌ கொண்டு. 
2. இவ்வூர்‌ உட்குறைய்‌ வா[ய்‌”] ஸ்ரீகாமுகவதிக்கு' 3.அப்பிகைய்‌ வழி ஆகிய 
சொற்றொடர்களைச்‌ சொல்லலாம்‌. இதனை ஒப்பவே தொல்காப்பியரும்‌ 
அதி, அய்‌ என்பன ஐகாரத்தைக்‌ குறிக்க வருவன என்று மொழிமரபில்‌ கூறிச்‌ 
சென்றுள்ளார்‌.” 

எனவே பிராமிக்‌ கல்வெட்டுகளில்‌ ஜகாரத்தின்‌ வடிவம்‌ காணப்படாது. 
போதிலும்‌ ஐகாரம்‌ ஏறிய உயிர்மெய்யைக்‌ குறிக்க இருகோடுகள்‌ 
இடப்பட்டுள்ளதைக்‌ காணமுடி றது. ௮இ, அய்‌ என்பது ஐகாரத்தின்‌ மாற்று 
வடிவங்களாக கல்வெட்டில்‌ இடம்‌ பெற்றுள்ளதை அறிய முடிகிறது. 





4 ன்‌ த்‌ ன்‌ த்‌ ்‌ 
வே. வேங்கடராஜீலு ரெட்டியார்‌, தொல்காப்பியம்‌, எமுத்ததிகாரவ டக 
ப. 57, 


தெ.க.தொ 3, பகுதி] -11, எண்‌:18 

தெ.க.தொ 23, எண்‌ :503. 

தெ.க.தொ 28, எண்‌ :504. 

இகர இகரம்‌ ஐகாரம்‌ ஆகும்‌ ( தொல்‌-54 ] 

அகரத்து இம்பர்‌ யகரப்‌ புள்ளியும்‌ 

ஐ எண்‌ நெடுஞ்சினை மெய்பெறத்‌ தோன்றும்‌ (தொல்‌-56) 


128 


5 
6 
7 
8 


ஆவணம்‌ 14, 2003 


48. கி.பி. 1778ல்‌ புதுச்சேரி முற்றுகை : ஓர்‌ 
ஆங்கிலக்‌ குறிப்பு 





மா. கோபாலகிஷ்ணன, பாரீசு. 


18ஆம்‌ நூற்றாண்டில்‌ கர்நாடகம்‌ என்றழைக்கப்பட்ட சோழ மண்டலக்‌ 
கரையில்‌ பல சண்டைகள்‌ நடந்திருக்ன்றன. தென்னிந்தியாவின்‌ 
வரலாற்றில்‌ ஏறக்குறைய 76ஆம்‌ நூற்றாண்டு போர்த்துகீசியர்‌ 
நூற்றாண்டாகவும்‌, 17ஆம்‌ நூற்றாண்டு ஒலாந்துக்காரருடையதாகவும்‌ 
இருந்தபின்‌, 18ஆம்‌ நூற்றாண்டில்‌ பிரெஞ்சுக்காரர்‌ ஆங்கிலேயர்‌ பங்கு 
சண்டைகளே அதிகமாக நிகழ்ந்திருக்கின்றன. எனவே, தமிழ்நாட்டில்‌ 
அவர்களுடைய ஊர்களாக இருந்த புதுச்சேரிக்கும்‌ சென்னைக்கும்‌ பல 
சண்டைகள்‌ ஏற்பட்டன. இந்த நூற்றாண்டில்‌ மட்டும்‌ 1748, 1760-61, 1778, 1793 
ஆகிய ஆண்டுகளில்‌ புதுச்சேரி நான்கு ஆங்கிலேய முற்றுகைகளைக்‌ 
கண்டுள்ளது. 

இந்நான்கு முற்றுகைகளில்‌ 1778ஆம்‌ ஆண்டு முற்றுகைபற்றி இரண்டாம்‌ 
வீராநாய்க்கர்‌ தம்‌ நாட்குறிப்பின்‌ முதற்பகுதியில்‌ பல விபரங்களைக்‌ 
கொடுத்திருக்கின்றார்‌. இப்பகுதி ஒரு பிரெஞ்சு குறிப்பின்‌ தமிழாக்கமே 
என்றாலும்‌ பிரெஞ்சு அறியாத தமிழ்‌ வரலாற்றறிஞர்களுக்கு இது பல 
சுவையான விபரங்களைக்‌ கொடுக்கின்றது. இவர்‌ உபயோகித்த மூலம்‌ தவிர, 
பிரெஞ்சு மொழியில்‌ பிரான்சில்‌ வெவ்வேறு இடங்களில்‌ வேறு சில 
கைச்சுவடிகளும்‌ ஒரு பிரெஞ்சுப்‌ பதிப்பும்‌ இருக்கின்றன. 

1778ஆம்‌ ஆண்டு புதுச்சேரி முற்றுகைக்கு அதன்‌ கவர்னர்‌ ஜெனரல்‌ 
பெலுக்கோம்பு (மோ General Bellecombe) கொடுத்த எதிர்ப்பு 
அக்காலத்தில்‌ பிரெஞ்சுக்காரர்‌ மிகவும்‌ பெருமைப்படும்படியாகவும்‌ 
எதிரிகளாகிய ஆங்கிலேயரே மிகவும்‌ புகழும்படியாகவும்‌ இருந்தது. எனவே, 
இதற்கு ஆங்கிலக்‌ குறிப்பு கிடைக்குமா என்று பல நூலகங்களிலும்‌ கைச்சுவடி 
ஆவணங்களிலும்‌ தேடியலைந்து, கடைசியில்‌ லண்டனில்‌ ஒன்றிருப்பதைக்‌ 
கண்டுபிடித்தோம்‌. 1993இல்‌ அங்குக்‌ கண்டுபிடித்ததை 1998 ஆம்‌ ஆண்டு 
கோடையில்தான்‌ படியெடுக்க முடிந்தது. அது ஆங்கிலக்‌ கிழக்கிந்தியக்‌ 
கம்பெனிப்‌ படையில்‌ இருந்த கர்னல்‌ காஸ்பி என்பார்‌ 15 பிப்ரவரி 
1767லிருந்து 16 அக்டோபர்‌ 1778 வரை இந்தியாவில்‌ தாம்‌ பங்கேற்ற 
சண்டைகளைப்‌ பற்றிக்‌ குறிப்பெழுதி வைத்திருப்பது. அக்குறிப்பில்‌ அவர்‌ 
தஞ்சாவூர்‌ ராஜா, பொம்ம ராஜாக்களுக்கு எதிராகப்‌ போட்ட 
சண்டைகளுக்குப்‌ பிறகு, புதுச்சேரி முற்றுகையைப்‌ பற்றியும்‌ எழுதி 
வைத்திருக்கின்றார்‌. 


ஆவணம்‌ 14, 2003 129 


இந்த ஆங்கிலக்‌ குறிப்பின்‌ வழியாக நாம்‌ ஆங்கிலேயர்‌ செய்த 
முயற்சிகளைப்‌ பற்றியும்‌ அவர்கள்‌ உபயோகித்த சண்டை முறைகள்‌ பற்றியும்‌ 
அறிதிறோம்‌. அதே சமயத்தில்‌, இரண்டாம்‌ வீராநாய்க்கரின்‌ தமிழ்‌ 
நாட்குறிப்பில்‌ வரும்‌ விபரங்களோடு சேர்த்து ஒப்பிட்டுப்பார்த்து, அந்தந்த 
நாட்களில்‌ பிரெஞ்சுக்காரர்‌ தங்கள்‌ ஊரையும்‌ கோட்டையையும்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்வதற்கு மேற்கொண்ட எதிர்முறைகள்‌ பற்றியும்‌ அறிய முடிகின்றது. 

ஆனால்‌, ஆங்கில, பிரெஞ்சுக்‌ குறிப்புகள்‌ அனைத்தும்‌ சண்டை முறைகள்‌ 
பற்றியனவாகவும்‌, கடைசியில்‌ இறந்த படையினரின்‌ எண்ணிக்கைகளைக்‌ 
கொடுப்பனவாகவும்‌ இருக்கின்றனவே தவிர, எதுவும்‌ இம்முற்றுகையின்‌ 
போது புதுச்சேரி வாழ்‌ தமிழர்‌ பட்ட துன்பங்களைக்‌ காட்டுவதாக இல்லை. 
பிரெஞ்சில்‌ குறிப்பெழுதியவர்‌ யார்‌ என்று சரிவரத்‌ தெரியவில்லை (சிலர்‌ 
பெயரில்லாததென்றும்‌ (ஸே௦ாநாா௦ய8), வேறு சிலர்‌ அதைக்‌ கவர்னர்‌ 
பெலுக்கோம்பு எழுதியதென்றும்‌ குறித்திருக்கின்றனர்‌). அதுபற்றி ஆராய்ச்சி 
செய்தபோது,” குறிப்பாசிரியருக்குத்‌ தமிழர்‌ பற்றிய அறிவு சிறிதும்‌ 
இல்லாமலிருப்பதைக்‌ கவனித்தோம்‌. பிறகு அவர்‌ தற்காலிகமாக விடுப்பு 
எடுத்துக்கொண்டு புதுச்சேரிக்கு வந்தவர்‌, 1778 ஆகஸ்ட்டு மாதம்‌ அங்கு திடீர்‌ 
முற்றுகை தொடங்கவே அவ்வூரைவிட்டுக்‌ கிளம்ப முடியாமல்‌ அங்கேயே 
தங்க நேர்ந்ததால்‌, கவர்னர்‌ ஜெனரல்‌ பெலுக்கோம்பு அவரைத்‌ தன்‌ 
உதவியாளராகப்‌ பணிபுரியும்படி வைத்துக்கொண்டார்‌. அப்போது அவர்‌ தாம்‌ 
கண்டவைகளைக்‌ குறிப்பெடுத்துவைத்தது சிறிது காலத்திலேயே 
பிரபலமடைந்தது. இதைப்‌ பிரெஞ்சு கவர்னரே அத்தாட்சி கொடுத்து 
கையொப்பமிட்டிருப்பதைப்‌ பாரிசு தேசிய நூலகக்‌ கைப்பிரதிப்‌ பிரிவில்‌ 
கண்டோம்‌. இதுவே நாம்‌ முதலில்‌ ஊகித்ததற்குச்‌ சரியான ஆதாரமாயிற்று. 
அடுத்தபடியாக, காஸ்பி தன்‌ ஆங்கிலக்‌ குறிப்பிலும்‌ 1778 அக்டோபர்‌ 76 
அன்று, முதல்‌ தூதுவராக தெ லா வில்லெத்‌ (வ La Villette) என்ற 
பெயரையுடைய மெய்காப்பாளர்‌ அனுப்பப்பட்ட விபரம்‌ அம்முடிவில்‌ 
வரும்‌ பெயரோனை உறுதிப்படுத்தும்‌ இரண்டாவது ஆதாரமாக 
அமைகின்றது. ' 


பொதுவாக ஒவ்வொரு சாராரும்‌ தம்‌ பக்கத்தின்‌ குறைகளைக்‌ குறைத்தும்‌ 
நிறைகளைப்‌ பெரிதுபடுத்தியும்‌ எழுதியிருப்பது புலப்பட்டாலும்‌, 
சிலவிடங்கவில்‌ எதிர்ப்பக்கத்தின்‌ வீரத்தன்மையையும்‌ 
குறிப்பிட்டிருக்கின்றனர்‌. காஸ்பி சிலவிடங்களில்‌ கவர்னர்‌ பெலுக்கோம்பின்‌ 
சாமார்த்தியத்தைப்‌ புகழ்ந்துமிருக்கிறார்‌. 





இதன்‌ முடிவாக Societe Asiatique, Paris -இல்‌ ஓர்‌ ஆய்வுக்‌ கட்டுரை முதல்‌ 
முறையாக மூன்று ஆண்டுகளுக்கு முன்‌ வாசிக்கப்பட்டு, பிறகு மற்ற முழு 
விபரங்களுடன்‌ "es Relations entre la France et Inde, de 1673 a nos 


jours", ed. Jacques Weber, Les Indes Savantes, Paris, 2002, பதிப்பில்‌ 
(ப.93-103) வெளிவந்திருக்றெது. 


130 ஆவணம்‌ 14, 2003 


முதன்முதலில்‌ 1778ஆம்‌ ஆண்டு புதுச்சேரி முற்றுகைச்‌ சம்பவங்கள்‌ பற்றி 
மேற்கூறிய தெ.லா.வில்லெத்‌ எழுதிவைத்ததை இரண்டாம்‌ வீராநாய்க்கர்‌ 
தமிழ்ப்‌ படுத்தியதால்‌ ஏற்பட்ட உந்துதலே மேற்கொண்டு அவரை 1779லிருந்து 
1772 வரையில்‌ நடந்த சம்பவங்கள்‌ பற்றியும்‌ எழுதிவைக்க வைத்து, 
அவருடைய நாட்குறிப்பு இப்பொழுது நமக்கு நல்லதொரு வரலாற்று 
ஆவணமாக விளங்குகின்றது. 

1998 இல்‌ காஸ்பியின்‌ ஆங்கிலக்‌ குறிப்பைப்‌ படியெடுத்தெழுதியபோது, 
அதனுடன்‌ வரைபடத்துடைய நேர்நகல்‌ ஒன்றைக்‌ கேட்டுப்பெற முடியாமல்‌ 
போய்விட்டது. அதற்குப்பதிலாக, பழைய புதுச்சேரியை அறியாதோர்‌ 
இவ்வாசகத்தை நன்றாகப்‌ புரிந்துகொள்ளும்பொருட்டு, அப்போது நாம்‌ 
வரைந்த கைப்படமொன்றை இணைத்‌இருக்கின்றோம்‌." 

ஏறக்குறைய 1960ஆம்‌ ஆண்டு வரை புதுச்சேரியில்‌, வில்லியனூர்‌ 
வாசற்படி பாலம்‌, வழுதாவூர்‌ வாசற்படி பாலம்‌, சென்னை வாசற்படி பாலம்‌ 
ஆகியவைகளின்‌ இரு பக்கங்களிலும்‌ பழைய அகிழ்ப்‌ பள்ளங்கள்‌ இருந்ததை 
அவ்வூர்‌ மக்கள்‌ நன்கறிவர்‌. வில்லியனூர்‌ வாசற்படி பாலத்துக்கு 
வடபகுதியிலும்‌ தென்பகுதியிலும்‌ நீர்‌ தேங்கியிருந்து, பாசைச்‌ செடிகள்‌ 
நிறைய வளர்ந்திருந்தன. இத்துடன்‌ இன்னும்‌ கீழே, தென்மேற்குப்‌ பக்கத்தில்‌ 
புதுவைப்‌ பூங்காவின்‌ ஓரமாகவும்‌ புகைவண்டி நிலையத்தின்‌ அருகே 
தண்டவாளங்களின்‌ இரு பக்கங்களிலும்‌ நீர்த்தேக்கங்கள்‌ இருந்தன. 
வழுதாவூர்‌ வாசற்படி பாலத்துக்கு வடபகுதியில்‌ முன்னாள்‌ தண்ணீர்‌ வற்றிய 
பின்‌ நெல்‌ வயல்களாக மாறியிருந்தன. இவை 1960-1970ஆம்‌ ஆண்டுகளில்‌ 
மாற்றம்‌ அடையத்‌ தொடங்கி, மேலும்‌ 10, 20 ஆண்டுகள்‌ சென்றதும்‌ 
கட்டிடங்கள்‌ எழத்‌ தொடங்கிப்‌ புதிய சாலைகள்‌ ஏற்பட்டபின்‌, பழைய 
வரலாற்றுச்‌ சின்னங்கள்‌ பல அழிந்தன. சென்னையில்‌ 100, 150 ஆண்டுகளில்‌ 
சிறிது சிறிதாக ஏற்பட்ட மாற்றங்கள்‌ புதுச்சேரியில்‌ 10, 15 ஆண்டுகளில்‌ மிக 
விரைவாக நிகழ்வுற்றன என்றால்‌ மிகையாகாது. ஆகவே ஒரு தலைமுறைக்‌ 
காலத்திலேயே ஏற்பட்டிருக்கும்‌ இப்பெரிய நகரமயமாகும்‌ மாற்றங்களைப்‌ 
பற்றிய ஆராய்ச்சிகளும்‌ அவைகளைப்‌ பற்றிய பதிவுகளும்‌ மிகமிக 
அவசியமாகின்றன. 

மேலும்‌, காஸ்பியின்‌ குறிப்பில்‌ திருச்சினாப்பள்ளி மறவருக்கு எதிராக 
1772இலும்‌, தஞ்சாவூர்‌ ராஜாவுக்கு எதிராக 1773ஆம்‌ ஆண்டிலும்‌, பொம்ம 
ராஜாவுக்கு எதிராக 1777 ஆம்‌ ஆண்டிலும்‌ தாம்‌ பங்கேற்ற சண்டைகள்‌ பற்றிய 


ட்‌ காஸ்பியின்‌ ஆங்கிலக்‌ குறிப்பைச்‌ சரியான முறையில்‌ புரிந்துகொள்வதற்கு 
நாம்‌ வரைந்த கைநகலை 1. 5019ம்‌ வின்‌ பிரெஞ்சு நூலில்‌ இருக்கும்‌ 
1778ஆம்‌ ஆண்டு முற்றுகை வரைபடத்தின்‌ அடிப்படையில்‌ கொண்டுவந்து 
முறைப்படுத்தியிருக்கின்றோம்‌. பிரெஞ்சு படத்தில்‌ வரும்‌ சில 
சொற்களுக்கும்‌ ஆங்கில வரைபடத்தில்‌ வரும்‌ எண்களுக்கும்‌ தேவையான 
விளக்கங்களும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


ஆவணம்‌ 14, 2003 131 





49. TELUGU INSCRIPTIONS IN TAMILNADU)} 


C.A. Padmanabha Sastry, Chennai. 


Though at present the Tamilnadu and Andhra Pradesh are separated 
on linguistic basis for known reasons, these two states are part and 
parcel of the same cultural region from early historic days. It is well 
known that these two regions, i.e., Tamilnadu and Andhra are inter- 
dependent and ties have been strengthened from the early period by 
means of political and cultural ways. The political and cultural immi- 
grations started right from the early centuries i.e., from the times of 
the SaAtavahanas and continue till date. 


It was usual to refer to the Tamil country as Tamilagam. This 
Tamilagam stand for the whole of Tamil speaking land’ watered by 
the rivers like Kavéri, Tampraparanni, Periyar, etc. The copper- 
plate charter of Mummadi nayaka from Sri Rangam?’, engraved in 
Telugu characters describes the boundaries of Telugu Country. It 
reads - Pasgchat purastad-api désaikhyato Maharashtra K alinga samjne 
Avagutok Pandyaka kanyakubjau désasya tatrasti Telinga nama. The 
Telugu country covering right from Srikakulam in the north to Nel- 
lore in the South, Anantapur in the West to the Bay of Bengal in 
the east is much irrigated land under the rivers of Vamsadhara, Go- 
davari, Krishna, Tungabhadra and penna. The language Telugu re- 
ceived much patronage under various dynasties of the historical pe- 
riod. Krishnadévaraya himself described this language as an excellent 
one amongst all languages (Desabhasha lamdu Telugu lessa). 


The word Damila and Tamraparanni are not unfamiliar t0 the people 
of Telugu country and appeared as early as in the 2nd-3rd century; the 
words makan, magan found in the coins of the Satavahanas showed the 
lingua franca of these two regions. The Andhras were called as Vadugar 
because they were at the northern borders and Kaiichi was the main 
political seat from the 3rd century for both Telugu and Tamil countries 
and this region is called Tondaimandalam (க்லாம்‌ region). 


The medieval dynasties, like the Pallavas, the Eastern Chalukyas (from 
the period of Vishnuvardhana IV), the Chalukya-cholas, the Kakatiyas, 


Avanam 14, 2003 133 


the Vijayanagar rulers, the Nayakas of Tanjore, Madurai, Chenji issued 
both Telugu and Tamil records simultaneously. They also recorded 
their patronage towards various religions in their inscriptions. A com- 
parative and analytical study of these inscriptions is needed to un- 
derstand the cultural affinity between these two regions. We can find 
Tamilised words in Telugu inscriptions. No work has been attempted 
or done so far on the cultural contacts between these regions except 
a few articles by Prof, K.V.Raman and Dr.5.5.Ramachandramurthy. 
About 220 inscriptions and copper-plates either in Telugu or Sanskrit 
with Telugu characters, Telugu in Nagart characters, Telugu in Grantha 
characters and Telugu in Tamil characters have been reported in the 
Annual Reports on Indian Epigraphy and South Indian Inscriptions 
volumes or Ep2graphia Indica. These inscriptions are located in the 
following districts. The number of inscriptions in each of them is given 
in the brackets. Chengleput District (65); Coimbatore (5); Cuddalore 
(1); Dharmapuri (8); Madurai (14); North Arcot (30); Pudukottai 
(3); Madras (2); Ramanathapuram (1); Salem (3); South Arcot (10); 
Tiruchchirapalli (60); Thanjavur (15) and Tirunelveli (4). 


We come across the territorial division Purusainadu, Mimilirattha, 
Minambakavishya in the copper-plate characters of Eastern Chalukya 
king Vishnuvrdhana II from Peddapurappadu and contacts continued 
in the later centuries too. We have inscription engraved in Telugu lan- 
guage in Grantha, characters from Srirangam of the time of Kakatiya 
Prataparudra® dated Saka 1239 (1317 A.D.}). It states that while 
Mahamandalssvara Kakatrya Prataparudra Maharaja was ruling the 
earth from Orungallu, his subordinates Dévari Nayaka, son of Machaya 
Nayanimgaru undertook an expedition to the southern territory against 
Paiicha-Pandya, routed Vira-Pandya, MalaiyAla Tiruvadi Kulasékhara 
on the battle field at Tiruvadikundram, seized the elephants and es- 
tablished Sundara-Pandya at Viradhavalam ... Devari Nayaka cele- 
brated this victory at Sri Rangam and also at Tiruvanaikkaval.é When 
we study the inscriptions particularly copper-plate charters of Eastern 
Chalukyas, Later Pallavas, Chola, we can observe that the names of 


villages and persons migrated in both ways. This shows the cultural 
contacts between these two regions. 


134 Avanam 14, 2003 


You are aware that & south zone of Epigraphy Branch, Archaeological 
Survey of India, established in the year 1990 with க view to concentrate 
more on the epigraphical wealth in the southern states. During the sur- 
vey for the last decade, this zonal office has copied a good number of 
inscriptions of different languages and copied a few Telugu inscriptions 
from Tamilnadu. Amongst them an inscription from Kavanir” (Ch- 
ingleput District) is an interesting one. The inscription is engraved 
with Tamil in Grantha characters on one side and Telugu on the other 
side and dated in the 1lth year of the king Parthivéndra Panmar. It 
refers to the construction of a sluice to the main tank of the village 
Abhirama chaturvedimangalam by one Chamundairayan, son of Kotti 
Araisar during the period of Parthivendrapanmar. The Telugu portion 
engraved on the backside reads as follows: 


Svasti Sri Kavaniri Pedda Chervvuna péedda timu gaiti 
zchchinavamdu Chamundayya 


Parantaka Il is known to have borne an epithet Abhirama and 
incidentally the village is named after him, i.e. Abhirama 
chaturvedimangalam, which tempts us to assign this inscription to 
Aditya II. However the identification of the king mentioned in Tamil 
portion is to be decided with further support. 


We have reference to the term sarivaram, i.e., equal share, in the Telugu 
inscriptions’ from Tamilnadu. There is an inscription of 16th-17th cen- 
tury characters from Kolagattur (Dharmapuri District), which refers 
to the stipulation that the cultivators of lands under irrigation tanks 
in the Kadagattur country must give sari-varam i.e., equal share of 
the produce to the owner and specified fee of 1 kha for strengthening 
the tank bunds with every eleven stones probably by the owner him- 
self towards the remuneration. Not only the construction of sluices 
but construction, repairs and provision of feeding channels from the 
main canals, reservoirs became a part of the irrigation work in those 
days which can be evidenced through the inscriptions. The sluice is 
called kaligu or kalingal. Two records from Tiruchchirapalli® and Mu- 
ruthukkAvadil dated Saka 1626, issued by Mangamma, the Queen 
of Visvanathanayaka of Madurai registers the construction of sluice 
(kaligu) called Uyyakonda-kalugu by one Darhnappayya. Another in- 
scription from Narasamangalam dated Saka 1560 (1638 A.D.) engraved 


Avanam 14, 2003 135 


in Telugu as well as in Tamil language records the construction of the 
tank called Chennasagaram byVenkatappanayudu, son of Chennap- 
panayudu with the provision of a feeding channel from the river Palar. 
Another inscription from Ettur (Chingleput District) informs us that 
Immadi Kumara Tatacharyya a great religious leader, philanthrophist 
of the 17th century personally laid the foundations of 23 sluices of the 
tank which had breached. 


Dr.Rajagopal of Tamilnadu State Archaeological Department has 
four photographs of an inscription engraved in Telugu characters on 
four sides of a pillar planted near a rice mill at Tirthakulam in 
Ikanchipuram. 1 would like to give a gist of the inscription. It is 
undated and can be assigned to 16-17th century on palaeographi- 
cal grounds. It refers to the genealogy of one Sri Paundarikidhvari, 
grandson of Nrisimhadhvari of Annamamchi family and also mentions 
a chief Akkana prabhu and Linganna. Another inscription refers to 
Narasimhadhvari of Dattamannamamchi family is also referred to in- 
one of the inscriptions from Kamakshi temple. When we study these 
two inscriptions we understand that the brahmin Nrisimhadhvari of 
both inscriptions are one and the same and family name is only An- 
namamchi not Dattamannamanchi as noticed in the Annual Report. 


Another point for discussion is the identification of Akkanna prabhu 
and Linganna. 


A copper-plate charter engraved in Telugu language in Nagari script’? 
{rom Kumbakonam refers to the matha of Sankaracharyya at Kanchi 
and main pontiff, Mahadevéndra Sarasvati and records a grant ofland 
made by him to a private person in a village, which had been granted 
to the matha by Golkonda minister, Akkanna and Madanna. These 
two were the ministers under Abduli-lah Qutb-Shah (1672-1687 A.D.). 
Akkanna was the minister in-charge of the armed forces? and his 
brother, one Linganna pandita was appointed as Trafdar of Poonamalli 
and later Governor of Karnataka. A copper-plate from Lépakshi‘“ 
dated Saka 1602 (1680 A.D.) refers to one Lingoji-pandita as Governor 
of Karnataka under Golkonda Qutub Shah ruling from Penukonda. 
It further mentions Akkanna pandita, Linganna pandita, Madanna 
pandita and Ramana pandita were the officers under Abduli-lah-Qutb- 
Shah. The study ot these two inscription may reveal the exact members 


136 Avanam 14, 2003 


of Annamanchi, not Dattamanmanchi family as reported and their af- 
filiation to Akkanna prabhu who can be identified with Akkanna of 
Qutb Shah of Golkonda. 


Construction and donations to the temples, religious math was the or- 
der of the day. It was considered as the most auspicious work for pros- 
perity of the generations. An inscription from Ennayiram’’ dated Saka 
1465 (1543 A.D.), Subhakrit, Magha 7 records that one SiirapanAyaka, 
the younger brother of Adapa Raiyappa Nayanimgaru reconstructed 
the entire temple of Alagiyasinga perumal at Ennayiram which was 
originally built by Rajendra Chola. 


The kings used to donate gifts for remitting taxes for the develop- 
ment of the temple. For an inscription from Pattipuram, Chingleput 
District. engraved in Telugu and also Tamil languages of the time 
of mahamandalésvara Virakumara vodaiyar registers the royal order 
remitting the taxes on the village Pattipulam in Ayiravelipparru in 
favour of the temple Mudalisuram-udaiya-Nayanar at Kalingarayarur 
alias Taluvakkulaindannallur, which was separated from Chirudavar to 
provide for worship and repairs of the temple. 


A Telugu inscription from Srr Mishnam’” (South Arcot) dated Saka 
1505 (188௩ A.D.) records that one Kondamanayanivaru, son of Krish- 
nappanayanivaru of Kasyapa gotra remitted the jodi and virada on 38 
villages of the temple situated in Bhonagiripatnamsima at the instance 
of Achyutappa nayanimvaru. 


Another inscription from the same place’ (B. 270 of 1916) of the 
same date states that the இர Bhandaramuvaru of the Adivarahasvami 
temple gave to Achyutappanayaka a fourth share in the offerings made 
to the god, a share in the administration of the temple affairs, the 
talarikam over the temple villages and also the tiruménikkaval duties 
such as kanachi to be held hereditarily in response to the representation 
made by him to Kondamanayaka. Yet another record from the same 
place! palaeographically assigned to 16th century A.D. quoted verses 
from Srimushnamahatmya in Varahapurana, the merit to be obtained 
in conducting the twelve monthly festivals of the year. 


Religious harmony and tolerance can be considered as one of the best 
features of the administrators. This is proved by many instances 


Avanam 14, 2003 137 


in the pages of medieval history. Once the Muslims became க part 
of our society, particularly from the 15th-16th centuries, the kings 
and queens made donations to the religious institutions of the Mus- 
lim faith. An inscription from Kuvam’0 (Chingleput District) dated 
Saka 1592 states that while Kudupu-shah was ruling the area from 
Golakomda, his official Timmanayanivaru made donations to the tem- 
ple of Terivikkolesvarasvami at Kuvam for the merit of Timmap- 
panAyudu. Though it is a simple donation to the temple, the refer- 
ence to Timmanayudu is important. This Timmappanayaka protected 
Venkata 111 (1630-42 A.D.) at Anegondi where the Nayakas of Madurai, 
Tanjore and Gingee openly defied him. 


A copper-plate grant?" issued by Mangamma, the Queen of Madura, 
dated Saka 1623 (1701 A.D.) registers the grant of the villages of 
Siriytru and Méle-Siriyuru with the hamlet of Virama nayanipalle 
near Tiruchirappalli to Nasaradin or Seéku Nasuradin the agent to the 
darga of Baba Natta at Penugonda. The darga is also once called in 
the record the temple of Babaya and the reason for making the grant 
to it is stated to be for the encouraging forecast regarding the State of 
Tanjavur. 

Another copper-plate dated in Saka 1655 (1733 A.D.) from 
Samayavaram (Tiruchchirapalli District) refers to the grant of the 
village Samayavaram situated on the bank of the river Kaveri by the 
Minakshamma, Queen of Vijayaranga Chokkanatha to Muslim Ra- 
mudulla Sayabu for the maintenance of mosque constructed during 
the period of Viravenkatadéva maharAja. 


While we have epigraphical references to the religious harmony, it 18 
surprising to know the caste degradation through an inscription from 
Sermadevi.”° An inscription from Sermadevi engraved in Telugu lan- 
guage on the south wall of the central shrine of the Chennarijasvami 
temple dated Saka 1466 (1544 A.D.) mentions that a Brabmin of 
Cheramadevi having fallen from his original high caste, his land and 
house-site were confiscated for the local temple of Tiruvengalanatha 
with the income. The adjudging body that sat over this case of 


caste degradation was composed of two local agents of Vitthaladeva 
mahamandalésvara. 


138 Avanam 14, 2003 


Mismanagement and embezzlement of funds can be gleaned through 
the inscriptions. A copper-plate of Vijayaranga nayaka of Madura’ 
engraved in Telugu language and characters (dated Saka 1644-1722 
A.D.) from Tiruchchirapalli records that while Venkatapati raya was 
ruling from Ghanagiri i.e. Penugonda, Vijayaranga Chokka-natha 
made some enquiries about the endowment which had been made by 
certain Surappa for conducting worship to the deities Surapillaiyar 
and Vanadurga at Tiruchirappalli and which had been mismanaged by 
Chinnapandaram apparently the trustee in-charge of the Tayumana 
temple there. He then ordered that the lands be left in-charge of 
Marappan, & descendant of the original donor so that the service of 
the deities should continue. 


Crossing the oceans was considered as an offence in early days. If 
anybody crosses the ocean or even settled in a different region or 
disappeared for unknown reasons, the ownership of his property or 
sthanam will go to the next person of the same family. The transfer 
of rights as far as the temple is concerned can be seen in one Telugu 
inscription from Srr Rangam?’ dated Saka 1613, which refers to the 
restoration of the rights (svatantra svamyamlu) tirtham, arulappadu 
and other privileges on Kumara Venkata VaradAcharyulu by Ranga- 
krishna Mudda-Virappa nayaka of Visvanatha nayaka family. These 
privileges had been enjoyed by that family from the time of Udaiyavar 
(Ramanuja) but which had lapsed when his ancestor Achchi sriranga- 
narayan-aicharya had gone to the north where his disciples were in 
considerable numbers and stayed there for long time and did not re- 
turn. 


Self-sacrifice is a. general trend and we have a good number of virakal 
in southern states. But committing suicide for the cause of temple 
right is a rare phenomenon in historical days. A bilingual record dated 
in the cyclic year Saumya (1589-90) from the Srr Rangam temple?° 
refers to the allowances which had been withheld due to irregulari- 
ties prevailed in the conduct of worship of the god. Periyalvar, the 
Srikaryam of Irandakala medutta Alagiyamanivaladasan committed 
suicide as a protest by jumping from the gopura. As a result of the 
protest, full paditaram was subsequently restored in memory of his act 
of self-sacrifice. 


Avanam 14, 2003 139 


Encouragement to the poet laureates is the order of the day. It is 
well known that Krishnadévaraya maintained a court of poets called 
Bhuvanavijaya which consists of 8 poets (Ashta-diggajakavisvaruly). 
Amongst these poets, Allasani Peddana or Peddaraja enjoyed the title 
Andhra Kavitapitamaha. An inscription from Aniyur’” (South Arcot 
district) engraved in Telugu language and characters dated Saka 1442 
(1520 A.D.) states that Andhra Kavita Pitamaha Peddaraja, a son of 
Allasani Chokkaraja of the Vasishtha gotra, etc. completed the build- 
ing of the temple of Varadaraja-Perumal at Anndr in Karivichi-sima 
which had been granted as his nayamkara by the king Krishnaraya. 
We come across the descendants of Alasani Peddanna in an inscription 
{rom the village Kokatam, Cuddapah District, Andhra Pradesh. 


A copper plate charter engraved in Telugu from Tiruchchirapalli?’ 
dated Saka. 1643 (1721 A.D.) issued by Vijayaranga Chokkanatha 
records the rent free grant of land to an Ayurvedic physician who of- 
fered prayers daily to Dhanvantari. 


Mercantile guilds and traders can be considered as the backbone for the 
economic development. The importance of these mercantile guilds like 
nakaramu, nagara, Ayydvale ainuruvurt, Mummaridandas, etc. are 
enumerated in a number of insciptions of Tamil, Telugu and Kannada 
languages. Recently, the temple trustees of Hanumanta at Amburu 
Vellore District supplied an estampage to our office fort reading. 30 
It is dated 1574 A.D. referring to the reigning period of Virapratapa 
Sadasivadévaraya engraved in Telugu language and characters and 
records the donation of magama (contribution levided on merchants 
for a temple or donations made by the individuals) by the members of 
54 countries who followed the Virabalanja dharma for the maintenance 
of offerings and worship to the god Hanumantha at Harira from the 
cyclic year Pingala. They also constructed the Hanumantha temple at 


the village. The prasagfi engraved in the inscription is similar to their 
eulogies found elsewhere. 


The East India Company also followed the System of issuing the in- 
scriptions both in Telugu and Tamil simultaneously. We have a record 
engraved in Telugu as well as in Tamil of East India Company men- 
tioned the Kali 4893 from Nungambakkam?! which refers to the con- 
struction of a hall by East India company for observatory hal! under 


140 Avanam 14, 2003 


the supervision of Mikkitappin to view celestial objects. 


We find imprecatory verses at the end of almost all inscrip- 
tions or charters. An inscription from Srirangam®? dated 1761 
A.D. records that certain epigraphs (silasasanamu) issued in the 
name of Chokkanathanayaka and Mangammagaru were destroyed 
by some miscreants. ‘The temple executive commiittee (anantakot- 
tuparikaramu) banned such miscreants from entering into the tem- 
ple. The same inscriptions were re-engraved with the permission of 
Sriranganarayanajiyya and Anantakottuparikaramu and kept on the 
east side of the inner prakara at the instance of the temple servants. 


The above is a brief survey of the Telugu inscriptions in Tamilnadu. 
One has to take up a systematic study of those inscriptions includ- 
ing the common terminology in economic terms, administrative terms, 
influence of Tamil territorial divisions, onomastics study, influence of 
two languages over each other, mercantile activity and migrations, etc. 
A person who is having a thorough knowledge in the two languages 
should attempt such a critical study. 


Notes 
1 Thiru T.N. Subramanian’s Endowment Lecture, 2002, instituted by Thiru 
Iravatam Mahadevan. 


2 S.Sundararajan, Ancient Tamil Country - its soczal and economic structure 
(1991), p. 28. 

3 FI, Vol, ஐ. 83. 

4 ர்‌ Vol. KK. 

 Jbid., Vol. XXVII, pp. 304 ff. 

8 SII, Vol. IV, No. 430. 

7 ARE, 1994-95, No. B 145-146; K.Karuppiah, ‘Kavantir Inscription of 
Parthivéndra panmar’, K.G.Krishnan’s Commemorative Volume (in print). 

& ARE 1909-10. No. B 197; 1977-78, B 293; 1984-85; B 329; 1992-93, B. 303. 

9 Ibad , 1985-86, No. B 411. 

19 Ibid, 1907, No. 394. 

‘1 ARE 1954-55, No. B 349; Dr.C.R.Srinivasan, Kanchipuram through the Ages, 
5.25. 

12 54, 1914, No. A 6. 

13 Sherwani, History of Medieval Dekkan, Vol. 1, ஐ. 485. 

14 ARE, 1918, No. 18. 
5 Tbad., 1916-17, No. 334. 
6 Ibid, 1933-34, No. B 107. 
* Ibid, 1916, No. B 260 and 266. 
8 Ibid, 1916, No. B. 270. 


நக்‌ a வக்‌ 


Avanam 14, 2003 141 


i bd, 1916, No. C 267. 

20 Ibid, 1909, No. 350. 

21 Ibid, 1911, No. A 19. 

22 Ibid, 1939, No. A 18. 

23 Ibid, 1916, No. 718. 

24 Ibid, 1936-37, No. A 9. 

25 {bid, Vol. XVI, No. 560. 

26 Ibid, Vol. XVI, No. 521. 

27 Ibid; 1914, No. 623. 

28 SII, Vol. XVI, No. 65-66. 

29 ARE, 1910-11, No. Al. 

30 [bad., 2001-02 - Thanks to the Director (Epigraphy), Archaeological Survey of 
India, for permitting me to utilize the inscription. 

31 Ibid, 1928-29, No. 385. 

32 SIF Vol. XXIV, No. 569. 


142 Avanam 77, 2003 





கப்பலைக்‌ காட்டும்‌ படிகக்கல்‌ 


கிடைத்த இடம்‌ கோவை. இந்தப்‌ படிகக்கல்‌ சுமார்‌ 2 இராம்‌ 
எடையுடையது. மோதிரக்கல்‌ போன்றது. இதன்‌ கீழ்ப்பகுதியில்‌ கப்பல்‌ 
ஒன்று அழகாகக்‌ குடையப்பட்டுள்ளது. அடுத்தது காட்டும்‌ பளிங்குக்கல்‌ 
ஆதலால்‌, கீழே இருக்கும்‌ கப்பல்‌ கண்ணாடிபோல மேலே தெரிகின்றது. இது 
கிரேக்கக்‌ கலைப்பாணியில்‌ உள்ளது என்று கருதலாம்‌. 





வெண்கல மோதிரம்‌ 


கிடைத்த இடம்‌ கரூர்‌. எடை 20 இராம்‌. இதன்‌ முகப்பில்‌ ஒளிவட்டத்தோடு 
கூடிய உருவம்‌ ஒன்று சற்றுத்‌ தேய்ந்து காணப்படுகின்றது. ஒளிவட்டம்‌ 
தெய்வங்களுக்கே உரியது. இது முத்திரையாகவும்‌ பயன்பட்டிருக்கலாம்‌. 


ஒவிவட்டத்தில்‌ உள்ள தெய்வம்‌ பண்டைக்‌ கிரேக்கர்‌ உடைய, 'ஜியஸ்‌' 


(2205) தெய்வமாகலாம்‌. ஏற்கனவே கருவூரில்‌ மிகுதியும்‌ கிரேக்கரின்‌ 
பழங்காசுகள்‌ கிடைத்துள்ளமை நினைவுகூரத்தக்கது. 





புலவர்‌ ஐ. இராமசாமி, கோயம்புத்தூர்‌. 


144 ஆவணம்‌ 14, 2003 


50:4 நான்கு லட்சம்‌ ஆண்டுப்‌ பழமையான டி.என்‌.ஏ வகை 


கோபன்ஹாகன்‌ பல்கலைக்கழகத்தைச்‌ சேர்ந்த எஸ்‌.கே.வில்லசேலேவ்‌ 
என்ற விஞ்ஞானி சைபீரியா மற்றும்‌ நியூசிலாந்து நாட்டிலுள்ள குகைகளில்‌ 
மேற்கொண்ட பெர்மாபிராஸ்ட்‌ மண்‌ படிம ஆய்வின்‌ மூலம்‌ நான்கு லட்சம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்னர்‌ இறந்த 8 வகையான விலங்குகள்‌ மற்றும்‌ 19 செடி 
வகைகளின்‌ டி.என்‌.ஏ (D..A)க்களை கண்டறிந்துள்ளார்‌. பெர்மாபிராஸ்ட்‌ 
குளிர்ந்த வெப்ப நிலையில்‌ டி.என்‌.ஏ.க்களை பதப்படுத்தும்‌ தன்மை 
கொண்டதால்‌. சர்க்கரை துகள்‌ அளவிலான 2 கிராம்‌ மாதிரியில்‌ 
பயோட்டாவை. பற்றி பல தகவல்கள்‌ சேகரிக்கலாம்‌ என்று 
அறிக்கையொன்றில்‌ தெரிவித்துள்ளார்‌. 


நன்றி : The Hindu, April19, 2003. மு. ராஜேஷ்‌, புதுதில்லி. 


50:5 மோப்பிரிபாளையம்‌ புலிகுத்திக்கல்‌ 


கோவையில்‌ இருந்து வடகிழக்கே 20கிமீ தொலைவில்‌ பல்லடம்‌ தாலுகா, 
மோப்பிரிபாளையம்‌ பேரூராட்சியில்‌ பெரியதோட்டம்‌ என்று 
சொல்லப்படுகின்ற பெருமாள்கோவில்‌ தோட்டத்தில்‌ புலிகுத்திக்கல்‌ ஒன்று 
கண்டுபிடிக்கப்பட்டது. காலம்‌ 17ஆம்‌ நூற்றாண்டு ஆகலாம்‌. 





ச. இரவி, கோயம்புத்தூர்‌. 


146 ஆவணம்‌ 14, 2003 





பொதுவாகத்‌ திருமாலும்‌, பிரம்மனும்‌ காட்டப்படுவதற்குப்‌ பதிலாக 
இங்கு சாமரப்‌ பெண்கள்‌ காட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 
சிம்மத்துடன்‌ கூடிய படிக்கட்டுப்‌ பக்கச்‌ சுவரில்‌ உள்ள கல்வெட்டில்‌ 
'இராசேந்திர சோழீஸ்வரமுடைய நாயனார்‌ கோயில்‌', 'தரசூர்‌ ஆகிய சொற்கள்‌ 
காணப்படுகின்றன. சிதைந்துபோன கருவறையின்‌ அதிட்டானப்பகுதி 


மட்டும்‌ 20% 10 மீட்டர்‌ அளவில்‌ காணப்படுகிறது. 





கோ. திருமூர்த்தி, சென்னை. 
50:8 சாத்தங்குடி நுண்கற்கருவிகள்‌ 


மதுரை மாவட்டம்‌, திருமங்கலம்‌ வட்டம்‌, சாத்தங்குடி பெரிய கண்மாய்‌ 
மேற்குக்‌ கலிங்குக்கு முன்பாக செர்ட்‌ வகை நுண்கற்‌ கருவிகளும்‌, பானை 
ஓடுகளும்‌ கண்டெடுக்கப்பட்டன. இக்கண்மாயின்‌ உள்‌ வாயிலில்‌ 
கி.பி.10ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த மகிஷாசுரமர்ததினியின்‌ (உடைந்த) 
கற்சிற்பமும்‌ ஐயனார்‌ சிற்பமும்‌ உள்ளன. 


கரு. இராசேந்திரன்‌, புதுக்கோட்டை. 
20:9 வாழைக்குறிச்சி நடுகல்‌ 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, திருமயம்‌ வட்டம்‌, வாழைக்குறிச்சி சிவன்‌ 
கோயில்‌ அருகில்‌ உள்ள ஊரணிக்குள்‌ இருந்து ஆம்‌ நூற்றாண்டு 
வட்டெழுத்துக்‌ கல்வெட்டுடன்‌ கூடிய மூன்று துண்டுகளாக. உடைந்துள்ள 
நடுகல்‌ கண்டெடுக்கப்பட்டது. கல்வெட்டில்‌ முதல்‌ வரியும்‌ 3, 4வது 
வரிகளில்‌ உள்ள எழுத்துக்களும்‌ சிதைந்துள்ளன. சாத்தன்‌ தமிழ பேரதி 
அரைசன்‌ அடியான்‌ போர்புரத்து பட்டதற்காக அவனுடைய தாயார்‌ எடுத்த 
நடுகல்‌ என்ற செய்தியைக்‌ கல்வெட்டுத்‌ தெரிவிக்கிறது. நடுகல்‌ சிற்பத்தில்‌ 


115 ஆவணம்‌ 14, 2003 





| 51. புதிய வெளியீடுகள்‌ 


2121 

Nanditha Krishna, Varahishwarar Temple, The 0.2. Ramaswami Aiyar 
Foundation, Chennai-18, 2001, 49 pages + 35 pages plates. (மற்றும்‌) 
நந்திதா கிருஷ்ணா, ாஹிீஸ்வுறர்‌ கோயில்‌, “ி.பி.ராமசுவாமி அய்யர்‌ 
பவுண்டேஷன்‌, சென்னை-18, 2001, 47 பக்கங்கள்‌ 4 35 பக்கங்களில்‌ 
படங்கள்‌. 


காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌ தாமல்‌ என்ற ஊரில்‌ அமைந்துள்ள வராஹீஸ்வரர்‌ 
கோயில்‌ பற்றிய கையடக்க நூல்‌. இந்நூல்‌ ஒரே சமயத்தில்‌ ஆங்கிலத்திலும்‌, 
தமிழிலும்‌ வெளியிடப்பட்டுள்ளமை சிறப்பாகும்‌. தென்னிந்திய வரலாற்றில்‌ 
தாமல்‌ பற்றிச்‌ சிதறிக்‌ கிடக்கும்‌ கல்வெட்டு, செப்பேட்டுச்‌ செய்திகள்‌, 
முகலாயர்‌, ஆங்கிலேயர்‌ கால ஆவணச்‌ செய்திகள்‌, இக்கோயிற்‌ 
கல்வெட்டுகளின்‌ பாடங்கள்‌, சிற்பச்‌ சிறப்புகள்‌ அனைத்தும்‌ இந்நூலில்‌ 
தரப்பட்டுள்ளன. 35 பக்கங்களில்‌ 108 படங்கள்‌ உள்ளமை இக்கோயிலை 
ஆவணப்‌ பதிவு செய்வது போல்‌ அமைகிறது. காஞ்சிபுரத்தின்‌ மீது 
எடுக்கப்பட்ட படையெடுப்புகளின்‌ போது முதலடி வாங்கிக்‌ காஞ்சிபுரத்தை 
இவ்வூர்‌ பாதுகாத்தது என்றும்‌ இவ்வூரில்‌ இன்றும்‌ நாயக்கர்‌ என்ற வன்னிய 
மறவர்கள்‌ அதிகம்‌ உள்ளது சான்று என்றும்‌ சமுதாய அமைப்பின்‌ வரலாற்று 
ஆழம்‌ காட்டும்‌ வகையில்‌ ஆசிரியர்‌ குறிப்பிடுவது சிந்தனைத்‌ திறத்தைக்‌ 
காட்டுகிறது. மொழிபெயர்ப்பு நூல்‌ தமிழ்‌ மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்குச்‌ 
செல்லாமல்‌ ஆங்லெத்திலிருந்து தமிழுக்கு வந்ததால்‌ கல்வெட்டுச்‌ 
சொற்பிழைகள்‌ பல உள்ளன. பள்ளிச்‌ சந்தம்‌ -- பள்ளித்‌ தண்டமாகவும்‌, 
கண்டகோபாலன்‌ புதுமாடை -- தண்டகோபாலன்‌ புது மடையாகவும்‌, நித்த 
வினோத நல்லூர்‌ -- நிர்த்த வினோத நல்லூராகவும்‌, மாறவர்மன்‌ -- 
மாரவர்மனாகவும்‌ உள்ளவற்றை சிவ எடுத்துக்‌ காட்டுகளாகச்‌ சொல்லலாம்‌. 


சு. இராசகோபால்‌, சென்னை, 
21:2 
ஆறுமுக தோராமன்‌ மற்றும்‌ சங்கரன்‌ ராமன்‌, பல்லவர்‌ காசுகள்‌, தனலெட்சுமி 
பதிப்பகம்‌, தஞ்சாவூர்‌, 2002, 88 பக்கங்கள்‌. 


இந்நூல்‌ பல அரிய பல்லவர்‌ காசுகளை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. 
இதில்‌ வெளிவந்துள்ள சில காசுகளை முன்னரே நாணயவியல்‌ அறிஞர்கள்‌ 
பலர்‌ வெளியிட்டுள்ளனர்‌. இந்நூலின்‌ ஆசிரியர்கள்‌ 'இனமணி' யிலும்‌ 
'ஆவணம்‌', 'வரலாறு' போன்ற ஆய்வு இதழ்களிலும்‌ பல ஆய்வுக்‌ 
கட்டுரைகளை ஏற்கனவே வெளியிட்டுள்ளனர்‌. அவற்றைத்‌ திரட்டி மேலும்‌ 


ஆவணம்‌ 14, 2003 151 


பல விவரங்களுடனும்‌ சில கருத்து மாற்றங்களுடனும்‌ ஒருங்கிணைத்துத்‌ 
தெளிவான  ஒளிப்படங்களுடனும்‌ வரைபடங்களுடனும்‌ இந்நூலில்‌ 
வெளியிட்டுள்ளார்கள்‌. இது வரை வெளிவராத பல காசுகளும்‌ இதில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. 


இந்நூலில்‌ 119 காசுகள்‌ ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொள்ளப்பட்டுள்ளன. 
கல்வெட்டுகளில்‌ வடமொழியிலும்‌ தமிழிலும்‌ காணப்படும்‌ விருதுகளில்‌ சில 
இந்நாணயங்களிலும்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, முதலாம்‌ 
மகேந்திரவர்மனின்‌ (கி.பி.590-630) நைஹிகாமுத்ரிக, தர்பவிஷ, தண்டிக்கல, 
பகாபிடுகு, நரசிம்மவர்மனின்‌ (கி.பி.630-668) 'கடும்பிடு, அலரி போன்ற 
விருதுகளைக்‌ கொண்ட காசுகள்‌ மிக அரிய கண்டுபிடிப்புகளாகும்‌. 
முதன்முதலாகப்‌ பல புதிய விருதுகளையும்‌ இக்‌ காசுகளில்‌ காண முடிகிறது. 
ஸகலபாஜந, லக்ஷித எனும்‌ விருதுகள்‌ முதலாம்‌ மகேந்திரவர்மனுடையதாகவும்‌ 
ஸ்ரீநிதி, ்ரீபர போன்றவை இரண்டாம்‌ நரசிம்மவர்மனை (௫. .பி.690-729) 
குறிப்பதாகவும்‌, தந்திஹி என்ற விருது தந்திவர்மனை (கி.பி. 796-886) 
குறிப்பதாகவும்‌, மாநபர என்ற விருது மூன்றாம்‌ நந்திவர்மனின்‌ 
(கி.பி.826-869) விருதாகவும்‌ கருதப்படுகின்றன. எழுத்துப்‌ பொறிப்புகள்‌ 
உள்ள காசுகள்‌ முதலாம்‌ மகேந்திரவர்மன்‌ காலத்திலிருந்து தொடங்கி வெளி 
வந்திருக்கலாம்‌ என்று ஆசிரியர்கள்‌ கருதுகிறார்கள்‌. 


தமிழ்‌, கிரந்தம்‌ ஆகிய இரண்டு வகை எழுத்துக்களைக்‌ கொண்ட இந்‌ 
நாணயங்கள்‌ பெரும்பாலும்‌ ஆற்றுப்‌ படுகைகளில்‌ கிடைத்துள்ளன. 
காசுகளின்‌ முன்பக்கத்தில்‌ பல்லவர்‌ இலச்சினையான காளை 
பொறிக்கப்பட்டுள்ளது. தமிழ்‌ நாட்டிற்கும்‌ தென்கிழக்கு ஆசிய 
நாடுகளுக்கும்‌ இடையே பிற்காலப்‌ பல்லவர்‌ காலத்தில்‌ வணிகத்‌ தொடர்பு 
இருந்ததற்கு இரு பாய்மரங்கள்‌ கொண்ட கப்பல்‌ சின்னம்‌ பொறிக்கப்பட்ட 
காசு ஒரு நல்ல சான்றாகும்‌, 


வரலாற்று ஆசிரியர்களுக்கும்‌, நாணயவியல்‌ அறிஞர்களுக்கும்‌ இந்த 
உயர்தர ஆய்வு நூல்‌ மிகப்‌ பயனுள்ளதாக இருக்கும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


நன்றி : தினமணி, 08.08.2002 ஆர்‌, வனஜா, சென்னை. 


91:3 


எஸ்‌.எம்‌. கமால்‌, சேதுபுதி மன்னர்‌ கல்வெட்டுக்கள்‌, சர்மிளா பதிப்பகம்‌, 
இராமநாதபுரம்‌, 2002, 236 பக்கங்கள்‌. 


சேதுபதி மன்னர்களின்‌ வரலாற்றுத்‌ தரவுகளை முழுமையாகத்‌ தருவதில்‌ 
முனைப்புடன்‌ செலாற்றி வருபவர்‌ இந்நூலாசிரியர்‌. இவர்‌ இந்நூலில்‌ 35 
கல்வெட்டுக்களைத்‌ தந்துள்ளார்‌. இவற்றில்‌ 24 கல்வெட்டுகள்‌ புதிதாகக்‌ 
கண்டறியப்பட்டவை. பாடல்‌ கல்வெட்டுக்கள்‌ சிலவும்‌ உள்ளன. சில 


152 ஆவணம்‌ 14, 2003 


கல்வெட்டுக்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ள நீண்ட முன்னுரைகளைத்‌ 
தவிர்த்திருக்கலாம்‌. ஒவ்வொரு கல்வெட்டிற்கும்‌ இயல்‌ எண்‌ என்று 
குறிப்பிட்டுள்ளதற்கு மாறாகக்‌ கல்வெட்டு எண்‌ என்று கொடுத்திருந்தால்‌ 
ஆய்வாளர்கள்‌ எடுத்தாள்வதற்கு எளிதாக இருக்கும்‌. சில கல்வெட்டுப்‌ 
பாடங்களில்‌ 'வருடம்‌' என்று குறிப்பதற்குப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள வரு 
என்னும்‌ இரு எழுத்துக்கள்‌ 'ஹ' என்று பதிக்கப்பட்டுள்ளன. வருடம்‌ என்றோ 
அல்லது வரு என்றோ கொடுத்திருக்கலாம்‌. இராமேஸ்வரம்‌ கல்வெட்டுப்‌ 
பாடங்கள்‌ கிடைக்காத நிலையில்‌ (இயல்‌ 4,58) ஜேம்ஸ்‌ பெர்கூசனின்‌ 
கருத்தைக்‌ குறிப்புகளாகக்‌ கொடுத்திருக்கலாம்‌. இயல்‌ 48ல்‌ பண்டைக்கால 
கல்வெட்டுக்களின்‌ மாதிரிகள்‌ பிராமி, வட்டெழுத்து, தமிழ்‌ என 
வகைப்படுத்திக்‌ கொடுத்துள்ளமை கல்வெட்டுக்கள்‌ பற்றி அறிய விரும்பும்‌ 
மாணவர்க்குப்‌ பயன்படும்‌. இவற்றில்‌ 211 ஆம்‌ பக்கத்தில்‌ கொடுக்கப்பட்டு 
உள்ள கல்வெட்டுக்களின்‌ நிழற்படங்கள்‌ தலைகீழாக உள்ளன. 


சொ. சாந்தலிங்கம்‌, மதுரை. 
51:4 
மா. சந்திரமூர்த்தி, ஸ்ரீமுணிமுததசுவரர்‌ கோயில்‌, பத்மஸ்ரீ பதிப்பகம்‌, 


மண்ணடி, சென்னை, 131 பக்கங்கள்‌. 


தமிழகத்தில்‌ வட்டார அளவில்‌ கோயில்களின்‌ வரலாறு தொடர்பான 
உணர்வு தேவார காலத்துடன்தான்‌ தொடங்கியது. பின்னர்‌ அது 
தலபுராணங்கள்‌, பிரபந்தங்கள்‌ வழியாக வளர்ந்தது. எனினும்‌ அவை சமயச்‌ 
சார்பு நிலைப்பட்டனவே. பிற்காலங்களில்‌ நுண்ணாய்வு நெறிமுறைகள்‌ 
உருவானபோது கோயில்கள்‌ பற்றிய பல பரிமாணங்களை விளக்கும்‌ நூல்கள்‌ 
எழுந்தன. அந்த வகையில்‌ சின்னதாராபுரம்‌, முனிமுக்தீசுவரர்‌ கோயில்‌ 
பற்றிய நூல்‌ இது, தோற்றுவாய்‌ முதல்‌ திருப்பணிகள்‌ ஈறாக ஒன்பது 
பகுதிகளாக வகுத்து முடிந்தவரை கோயிலின்‌ வரலாறு, கட்டடம்‌, சிற்பம்‌, 
ஓவியம்‌, இிருவிழாக்கள்‌ முதலிய செய்திகளை ஆசிரியர்‌ தொகுத்துக்‌ 
கூறியுள்ளார்‌. கொங்குச்‌ சோழர்‌, கொங்குச்‌ சேரர்‌, விசயநகர, நாயக்கர்‌, 
முதலியோரது கலை மரபுகளுடனும்‌ பின்நாட்களில்‌ நிலவிய கலை 
மரபுடனும்‌ இணைந்த ஒரு கூட்டக்‌ கலைமரபு நிலவும்‌ கோயில்‌ என்பதை 
விளக்க ஆசிரியர்‌ பலவாறு முனைந்துள்ளார்‌. சிற்பங்கள்‌, படிமங்கள்‌ 
விளக்கும்போது அவற்றின்‌ தொன்மம்‌, வரலாறு, படிமவியல்‌ கூறுகள்‌ 
முதலியவற்றுடன்‌ நிழற்படங்களையும்‌ இணைத்திருப்பதும்‌ பிற்சேர்க்கையாகக்‌ 
கல்வெட்டுகளைத்‌ தந்திருப்பதும்‌ சிறப்பாகும்‌. புதையலில்‌ கிடைத்த கலைச்‌ 
செல்வங்கள்‌ எனும்‌ பகுதியில்‌ உறங்கும்‌ நிலையில்‌ உள்ள புத்தர்‌ படிமம்‌ 
பற்றிய செய்திகள்‌ தொடர்‌ ஆய்வுகளுக்கு வழிவகுப்பன. முனி முத்தேசுவரம்‌ 
என்ற பெயரின்‌ பின்புலம்‌ தொடர்பான ஒரு தேடலை நிகழ்த்தியிருப்பின்‌ 
கோயிலில்‌ புதையுண்ட பழம்‌ வரலாறு தெளிவு பெற்றிருக்கும்‌. கோயில்‌ 
என்பதை வெறும்‌ பெளதீகப்‌ பொருளாகக்‌ காட்ட முற்படாது அதன்‌ 


ஆவணம்‌ 74, 2003 152 


தற்போதைய விழாக்கள்‌, நடைமுறைகள்‌, சமூகத்துடனான அதன்‌ 
ஊடாட்டம்‌ முதலிய அசைவியக்கங்களையும்‌ தொடர்புபடுத்தும்போதே 
கோயில்‌ என்பது சமய நிறுவனம்‌ மட்டுமல்ல, அது சமூக நிறுவனமும்‌ ஆகும்‌ 
என்ற கருத்தியல்‌ மேலும்‌ துலக்கம்‌ பெறும்‌. 

வ. மகேஸ்வரன்‌, தஞ்சாவூர்‌. 


21:5 
மா. சந்திரமூர்த்தி, சென்னை ஸ்ரீ மல்விகேசுவுரர்‌ கோயில்‌ வரவா பத்மஸ்ரீ 
பதிப்பகம்‌, மண்ணடி, சென்னை, 48 பக்கங்கள்‌, 


மல்லிகை வனத்தில்‌ இருந்த ஈசுவரனை வழிபட்டுள்ளதால்‌ இதற்கு 
மல்லிகேசுவரர்‌ கோயில்‌ என்ற பெயர்‌ வந்திருக்கக்‌ கூடும்‌ என்றும்‌ 
மல்லிகார்ஜுனர்‌ என்ற விஜயநகர மன்னனால்‌ எழுப்பப்பட்டதாலும்‌ 
இப்பெயர்‌ கொண்டிருக்கலாம்‌ என்றும்‌ ஆசிரியர்‌ விளக்குகிறார்‌. 
இக்கோயிலின்‌ கட்டட அமைப்பை சிறந்த முறையில்‌ கருவறை முதல்‌ 
தேர்நிலை வரை அர்த்தமண்டபம்‌, மகா மண்டபம்‌, நடராஜர்‌ சபை, உற்சவர்‌ 
அறை, பள்ளியறை, அம்மன்‌ சன்னதி, நவக்ரெக மேடை, முகப்பு மண்டபம்‌, 
நந்தி, பலிபீடம்‌, திருக்குளம்‌, வாகன மண்டபம்‌, இராஜகோபுரம்‌, 
பதினாறுகால்‌ மண்டபம்‌ என விரிவாக விளக்குகிறார்‌. கோயிலிலுள்ள 
சிற்பங்கள்‌ அனைத்தும்‌ பட்டியலிட்டு விளக்கப்பட்டுள்ளதோடு அவற்றின்‌ 
ஒளிப்படங்களும்‌ சேர்க்கப்பட்டு உள்ளன. மேலும்‌ கோயிலில்‌ நடைபெறும்‌ 
விழாக்கள்‌, பூஜைகள்‌ இவற்றை விளக்குவதுடன்‌ அதன்‌ பலன்களையும்‌ 
விவரித்துள்ளார்‌. இக்கோயில்‌ பற்றிக்‌ கூறும்‌ கல்வெட்டுகள்‌ பத்தினையும்‌ 
இந்நூலில்‌ கொடுத்துள்ளார்‌. விஜயநகர மன்னன்‌ மல்லிகார்ஜுனரால்‌ 
கட்டப்பட்டது என்பதற்கு தக்க சான்றுகள்‌ கொடுத்திருக்க வேண்டும்‌. 
நவக்கிரக சன்னதிகள்‌ பற்றி விளக்குகையில்‌ அதிக வர்ணனையைக்‌ 
குறைத்திருக்கலாம்‌. 


மா. பவானி, தஞ்சாவூர்‌. 
51:6 
Iravatham Mahadevan, Early Tamil Epigraphy: From the Earliest Times 
to the Sixth Century A.D: Published by Cre-A, Chennai & The Department 


of Sanskrit and Indian Studies, Harvard University, U.S.A., 2003. 719pp. & 
53 Plates, 110 figures, 3 maps. 


இந்நூல்‌ பழந்தமிழ்‌ வரலாற்றுக்‌ கருவூலமாகத்‌ திகழ்கிறது. ஆங்கிலத்தில்‌ 
இருப்பதால்‌ பிறநாட்டாரும்‌ சங்ககால வரலாறுப்‌ பின்னணியை நன்கு புரிந்து 
கொள்ள முடியும்‌ என்பது இதன்‌ சிறப்பு. தமிழ்பிராமிக்‌ கல்வெட்டுகளையும்‌ 
வட்டெழுத்துக்‌ கல்வெட்டுகளையும்‌ பட விளக்கங்களுடன்‌ பதிப்பித்து 
உள்ளார்‌. பட விளக்கங்கள்‌ ஐயங்களை விலக்கவும்‌ உண்மைகளை 
விளக்கவும்‌ துணை புரிகின்றன. கி.மு. மூன்றாம்‌ நூற்றாண்டிலேயே 


154 ஆவணம்‌ 74, 2003 


தமிழகத்தில்‌ பரவலாக எழுத்தறிவு இருந்தது என்பதை நன்கு விளக்குகிறது. 
இலக்கியக்‌ குறிப்புகளுக்கு இந்நூல்‌ பல சான்றுகளைத்‌ தருகிறது. 
திருப்பரங்குன்றம்‌ கல்வெட்டில்‌ (53) வரும்‌ அந்துவனை அகம்‌ 59ல்‌ 
காணலாம்‌. அழகர்‌ மலைக்‌ கல்வெட்டில்‌ (46) சங்கப்‌ புலவர்‌ 
அறுவைவணிகன்‌ இளவேட்டனாரைக்‌ காணமுடிகிறது. கல்வெட்டு 39 மூலம்‌ 
புறம்‌ 71ல்‌ 'இயக்கன்‌' என்ற உ.வே.சா பாடம்‌ 'வியக்கன்‌' என்று திருத்தம்‌ 
பெறலாம்‌. புகழூர்‌ கல்வெட்டு மூலம்‌ இரும்பொறைச்‌ சேரர்‌ பற்றி 
அறியலாம்‌. 


விக்கிரமங்கலம்‌ (18) குறிக்கும்‌ 'எயில்‌' சிறுபாணாற்றுப்படை சுட்டும்‌ 
எயில்பட்டினத்தை நினைவுபடுத்தும்‌ முதலைக்குளம்‌ (35) கல்வெட்டில்‌ 
ஊராட்சி முறை பழந்தமிழகத்தில்‌ நிலவியதை அறியலாம்‌. 'ஊர்‌ என்பதற்கு 
'ஊரலவை' என்பது ஆசிரியர்‌ தரும்‌ நல்லதொரு விளக்கம்‌. அந்தை, ஆந்தை 
என்பன மதிப்பு வழக்குச்‌ சொற்கள்‌ என்பது நல்ல சொல்லாராய்ச்சி. 
சித்தன்னவாசல்‌ (49) குறிக்கும்‌ 'இளையர்‌ இளங்கோசர்‌ என்பது அரிய 
வரலாற்றுக்‌ குறிப்பு. கல்வெட்டு(88) குறிக்கும்‌ 'கடிகை' தமிழாராயும்‌ 
நிலையம்‌ என்பதும்‌ கடிகைப்பட்டினம்‌ இன்று கடையம்‌ என்ற பெயரில்‌ 
திகழ்கிறது என்பதும்‌ அரிய கண்டுபிடிப்பு. 


'ளங்கோ வை (எண்‌ 89) வணிகர்‌ என்று பொருள்‌ கண்டது தவறு. அதற்கு 
ஆதாரமாக 13ம்‌ நூற்றாண்டுக்‌ கல்வெட்டினைக்‌ குறிப்பிடுகிறார்‌. சமகாலப்‌ 
புகளூர்‌ கல்வெட்டில்‌ (61-2) 'ளங்கோ பட்டத்திளவரசர்‌ என்று ஆசிரியர்‌ 
பொருள்‌ கொண்டார்‌. மேலும்‌ கல்வெட்டின்‌ கழ்‌ காணப்படும்‌ சேர அரசர்‌ 
முத்திரைபற்றி ஆவணம்‌ 13 (2002) பக்கம்‌ 2ல்‌ குறிப்பிடுறெது. இந்த முத்திரை 
பற்றி கல்வெட்டு 80இல்‌ ஆசிரியரே அடையாளம்‌ கண்டதும்‌ அறிந்ததே. 


எடகல்‌ (80) கல்வெட்டு பக்கம்‌ 432 இல்‌ படவிளக்கம்‌ உள்ளது. நிழல்‌ 
படத்தில்‌ 5வதாக வருவது எழுத்தா அல்லது குறியீடா என்று 
விளக்கப்படவில்லை. இச்சொல்லை 'கடுமான்‌ என்றே அமரர்‌ கோபாலனும்‌ 
நடன. காசிநாதனும்‌ படித்துள்ளனர்‌. 'கடுமான்‌' இலக்கிய வழக்குச்‌ சொல்‌. 

பொதுவாக இந்நூலில்‌ பழந்தமிழ்‌ இலக்கியத்துக்கும்‌ நாகரிகத்துக்கம்‌ 
கல்வெட்டுச்‌ சான்றுகள்‌ தரப்பட்டுள்ளன. கல்வெட்டுகளுக்கு சொல்லமைதி 


கொண்டு காலம்‌ நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது ஓர்‌ அரிய முயற்சி. 


சு. கணேசன்‌, மதுரை. 


ஆவணம்‌ 14, 2003 155 


91:7 

Iravatham Mahadevan, Early Tamil Epigraphy: From the 
Earliest Times to the Sixth Century A.D. Published by Cre-A, 
Chennai & The Department of Sanskrit and Indian Studies, 
Harvard University, U.S.A., 2003. 719pp. & 53 Plates, 110 


figures, 3 maps. (தொடக்ககால முதல்‌ கபி) அம்‌ நூற்றாண்டு முடிய 
பழந்தமிழ்க்‌ கல்வெட்டியல்‌ ஐராவதம்‌ மகாதேவன்‌) 


இந்த நூல்‌ இனி வருங்காலத்தலை பழந்‌ தமிழகம்‌, தமிழ்மொழி இலக்கியம்‌ 
அகயவற்றிர்‌ வரலாற்றில்‌ ஈடுபாடு உடையவர்கள்‌ யாவரும்‌ பயன்படுத்த 
வேண்டி௰ முக்கி அடிப்படை நூல்களுள்‌ ஒன்றாகத்‌ திகழும்‌ என்பதில்‌ எந்தக்‌ 
கருத்து வேறுபாடும்‌ இருக்க முடியாது. அறாம்‌ நூற்றாண்டு முடிய 
பொறக்கப்பட்ட எல்லாச்‌ தமீம்‌ பிராமி பூமநீதமிமழ்‌) சல்வெட்டுகளுக்கும்‌, 
தொடக்கநலை வட்டெழுத்துக்‌ கல்வெடடுகளுக்கும்‌ மைப்படிகளும்‌ விளம்பல்‌ 
படிகளும்‌ (11௨௦2 எடுக்கப்பட்டு இந்நாவலில்‌ அழகாகத்‌ தரப்பட்டுள்ளன. பல 
அண்டுகள்‌ மேற்கொண்ட கள அய்வுகளீில்‌ மிகுந்த முயற்சியூடனும்‌ 
கவனத்துடனும்‌ தர்ட்டப்பட்டவை இவை, அந்த வகையில்‌ இந்நூல்‌ 
அக்கலவெடடுகளுக்கு ஒரு நிலையான அவணக்காட்பகமாக அமைந்துள்ளது. 


மூன்று பகுதிகள்‌ கொண்ட இந்த நூலில்‌, முதற்‌ பகுதியில்‌ தமீழ்‌ பிராமிக்‌ 
சல்வலெட்டுகளின்‌ கண்டுபிடிப்பு வரலாறு, அவற்றின்‌ பாடங்களைப்‌ புரிச்வில்‌ 
ஏற்பட்ட முன்னேற்றும்‌, அவற்றில்‌ கையாளப்பட்டுள்ள மொழ] அக்கல்வெட்டு 
கள்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ சமகால அரசியல்‌, சமூகம்‌ பற்றிய அறிவு அகி பவை 
விர ககப்படுகளை்றன, இரண்டாம்‌ பகுதியில்‌ தமிழ்‌ பிராமி எழுத்து வளர்ச்சி] 
இக்கல்வெட்டுகளளர்‌ எழுத்த-சொல்‌ அமைப்பியல்‌ (Orthography), மொய்‌ 
லெக்சகுணக்கூறுகள்‌ அசியவை வீளக்கப்பட்டுள்ளன. மூண்றாம்‌ பருகியில்‌ 
ஒவ்வொரு கல்வெட்டுக்கும்‌ நேரான பாடமும்‌, ஊகிக்கப்ட்ட சரியான 
(பொருள்‌ தரும்‌) பாடமும்‌ அங்கலை எழுத்தில்‌ துப்பட்டுள்ளன, அழுத்து தமிழ்‌ 
எழுத்தில்‌ பெயர்த்த சரியான பாடமும்‌, அதற்குப்பின்‌ அங்கலை 
மொழிபெயர்ப்பும்‌ தரப்பட்டுள்ளன. ஓவ்வொரு கல்வெட்டின்‌ கழும்‌ 
அடிக்குறப்புகளில்‌ கல்வெட்டுள்ள இடம்‌, கல்வெட்டின்‌ காலம்‌, அதன்‌ 
முந்தைய வெளியீழ்கள்‌, சுருக்கமான சொல்‌ பொருள்‌ விளக்கம்‌ அகியன 
தரப்பட்டுள்ளன. ஓவ்வொரு சல்வெடடுக்கும்‌ அசை ஓட்டி விளம்பல்‌ படி 
தரப்பட்டுள்ளது, இப்பகுதியின்‌ பின்‌ பாகத்தில்‌ கல்வெட்டு மைப்படிசுளின்‌ 
ஒள படங்கள்‌ வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன; ப்பு விளக்கவுரை என்ற 
தலைப்பில்‌ கல்வெட்ருகளின்‌ சொல்‌, பொருள்‌ முதலிபன பற்றிய 
விளக்கக்குறிப்புகள்‌ விரிவாகச்‌ கொடுக்கப்ப டுள்ளன. கொடர்நது, ஏழு 
பின்னிணைப்புகளில்‌ கலைச்சொல்‌, அட்பெயர்‌, இடப்பெயார்‌ அகயவற்றினர்‌ 
பட்டியல்கள்‌, வேர்ச்சொற்கள்‌, இலக்கண உருபன்கள்‌ (௦0) ) அகன்‌ 


156 ஆவணம்‌ 14, 2003 


வகைப்படுத்தி]த்‌ தரப்பட்டுள்ளன. இறுதியில்‌ ஒரு விரிவான உசாத்துணை 
நூலடங்கனும்‌, பொதுச்‌ சொல்லடைவும்‌ சேர்க்க ப்பட்டுள்ளன. 


மேற்கண்ட செய்திகளில்‌ குத்து இந்நூல்‌ பன்முக அய்வு செய்வோருக்காப்‌ 
பெரிதும்‌ துணைபுரியும்‌ என்பது உறுதி நூலாசிரியர்‌ 1965இல்‌ முதன்‌ 
முறையாக ப/கமூர்க்‌ கல்வெடடுக்களைத்‌ செளிவாகப்‌ படித்து அவற்றில்‌ உள்ள 
சேர அரசர்‌ பெயர்களை வெளிக்கொணர்ந்து சங்க கால ஹலாற்றாய்வில்‌ ஒரு 
திருப்பத்தை உண்டாக்கினார்‌, 196௦இல்‌ ஓரு கருத்தரங்கில்‌ அதுவரை 
கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ்‌ பிராமி கல்வெட்டுகள்‌ யாவற்றுக்கும்‌ விளம்பல்‌ 
படிகளும்‌ பாடங்களும்‌ கொண்ட முதல்‌ வீரிகுவுத்‌ தொருப்பை' வெளியிட்டார்‌. 
அந்தத்‌ தொகுப்பு இக்கல்வெட்டுகளில்‌ பலரை நாட்டம்‌ செலுத்தத்‌ 
தூண்டியது. பல இளம்‌ கல்வெடடியலார்‌, குறிப்பாக வளர்ந்து வந்த தமிழ்நாடு 
அரசு தொல்லயல்‌ துறையின்‌ இளம்‌ அய்வாளர்‌, இச்கல்வெட்டுகளைப்‌ 
படிப்பதிலும்‌ வெளிச்கொணர்வதீலும்‌ அர்வம்‌ கொண்டனர்‌. தொடர்ந்து 
அசரியபரும்‌ தமிழ்‌ பிராமி கல்வெட்டுகளைப்‌ பற்றி பல கட்டுரைகளை 
எழுதிவுந்துள்ளார்‌. (இடையில்‌ சில அண்டுகள்‌ சிந்துவெளி எழுத்துகள்‌ 
ஆப்பில்‌ மூழ்கி! அவற்றுக்கு ஒரு விரிவான தொடரடைவு வெளிபீட்டார்‌), 
மிண்டும்‌ 1991-90இல்‌ ஒரு முறையான கள ஆய்வு மேற்கொண்டு, எல்லாச்‌ தமிழ்‌ 
பராமி கல்வெட்டு நிலைகளுக்கும்‌ தானே நேரில்‌ சென்று விளம்பல்‌ படிகள்‌, 
மை படிகள்‌, ஒளிப்படங்கள்‌ எடுத்ததோடு நேரிலும்‌ படித்து புதிய 
பாடங்களைப்‌ பெற்றார்‌. இந்தச்‌ கள அய்வில்‌ பல இளம்‌ கல்வெட்டியலார்‌ 
இணைந்து ௨,தவினைர்‌ என்று அசீரீயர்‌ நன்றியோடு குறிப்பிழ்கறார்‌, இரண்டாம்‌ 
கள ஆய்வில்‌ பல கல்வெட்டுப்பாடங்கள்‌ முழுமை அடைந்தன, பழைய 
பாடங்கள்‌ தருத்தா/்பட்டன, சீல புதிய கல்வெட்டுகளும்‌ வெளிப்பட்டன. 
இவவளவ நண்ட, கடுமையான உழைப்பில்‌ விளைந்த இந்த நூல்‌ பல 
சீற்ப்புகளைப்‌ பெற்றுள்ளது, 


முதலில்‌ குறி பட வேண்டிய சிறப்பு அசீரியரிலர்‌ காலக்கணிப்பு. தமிழ்‌ 
பீர்ரம்‌ி எழுத்துக்களின்‌ மாற்றங்களை வீரிவாகப்‌ பகுப்பாய்வு செய்து, 
அவற்றுடன்‌ அகழாய்வுகளில்‌ கிடைத்த எழுத்துகள்‌ இந்தியாவில்‌ பற 
இடங்களிலும்‌ இலங்கையிலும்‌ உள்ள பிராமி எழுத்துகள்‌ அகியவற்றுடன்‌ 
ஓப்பீட்டாய்வு செய்து எல்லாம்‌ கல்ிவெட்டுகளுக்கும்‌ காலத்தைக்‌ கணித்து 
வரிசைப்படுத்தி உள்ளார்‌. இந்தக்‌ காலப்‌ பாகுபாடு அறிவியல்‌ 
கண்ணோட்டத்துடன்‌ இக்கல்லவெட்டுகளை அணுகுபவர்கள்‌ யாவரும்‌ 
பெரும்பாலும்‌ ஏற்கத்தக்கதாக உள்ளது. மேலும்‌ இக்கல்வெடடுகளில்‌ 
காணப்படும்‌ எழுத்து-சொல்‌ி அமைப்பில்‌ முறையில்‌ (ப, 225-51) உள்ள 
மாறிவரும்‌ வக்காறுகளை வைத்து இவற்றை மூன்று காலங்களில்‌ 





Corpus of the Tamil-Brahmi inscriptions, Semimar on Inscriptions 1966, ed R. Nagaswamy, 
Madras, 1968, pp.57-73. 


ஆவணம்‌ 14, 2008 157 


வரிசைப்படுத்தியுள்ளார்‌ (தமிழ்‌ பீராமி 1-3, இச்சொல்லெழுது முறைப்‌ 
பாகுபாடு காலக்‌ கணக்கட்டுக்குக்‌ கூடுதல்‌ சான்று தருகின்றது. 
திநா.சுப்பரமணீயன்‌ 1958இல்‌ வெளிப்பட்ட தன்‌ பண்டைத்‌ தமிழ்‌ 
எழுத்துச்சள்‌' என்ற முன்னோடி நூலில்‌ தமிழ்‌ பீராமி சுல்வெட்டுகளில்‌ 
எழுத்து-சொலி அமைப்பில்‌ தன்மைகளை ஓரளவு செளீவுபடுத்தினார்‌. 
அவற்றை மேலும்‌ முறையாக அராய்ந்து வகைப்படுத்தயவர்‌ இந்நூலாசீரியர்‌, 
இதிலும்‌ அசீரியர்‌ தாம்‌ தொடக்க நிலையில்‌ கொண்டிருந்த கருதுகோள்களை 
நாளடைவில்‌ புதிய தரவுகள்‌ மற்றும்‌ பற ஆய்வாளர்‌ கருத்துகள்‌ அடிப்படையில்‌ 
மாற்றிக்‌ கொண்டுள்ளார்‌ என்பதையும்‌ குறிப... வேண்டும்‌, 


அமீர்‌ பிராமி கல்வெட்டுகளில்‌ வழங்கிய மொழி பறராகீருதம்‌ (பககம்‌) ஏன்று 
தொடக்ககாலகி கல்வெட்டியல்‌ அறிஞர்‌ (வெங்கையா, கிருஸ்ணசாஸ்தீரி 
கருதனார்கள்‌, முதன்முதல்‌ இச்கருத்தை மாற்றி அது தமிழ்‌ என்று 
உணர்த்தியவர்‌ கல்வெட்டியல்‌ அறிஞர்‌ கே, வி. சுப்பிரமணிய இயர்‌ வார்‌, 
அக்கருத்தை நுமுமையடையச்‌ செய்துள்ளார்‌ இந்நூலாசீரீயபர்‌. இந்த நூலின்‌ 
படி மொழி தமிழ்‌ என்பது தெளிவு. பிராசிருதச்‌ சொற்கள்‌ மொத்தம்‌ 
இருபத்தைந்து வழக்காடு தான்‌, இந்தப்‌ பராசிநதம்‌ வட இந்தியாவில்‌ 
அக்காலத்தில்‌ பொதுவாகக்‌ கல்வெட்டுகளில்‌ வமங்சிப பற௱சிநத 
மொழியோடு தொடர்புடையது என்பது அசிரிபரின்‌ இன்னொரு கண்டுபிடிப்பு; 
அசோகர்‌ கல்வெட்டுகளில்‌ வழங்கிய கழ்க்கிந்திப பராசிநதத்தின்‌ தாக்கம்‌ 
அதிகம்‌ இல்லை; அமர்‌ நாட்டு பிராமி கல்வெட்டுகள்‌ சமணச்சார்புடையனவாக 
இருந்தமை இதற்குச்‌ காரணமாகலாம்‌ என்ற கருத்தும்‌ 221 பபானாது (உ. 111- 
12, மிழ்‌ நாட்டுக்கும்‌ சமண சமயத்துக்கும்‌ உள்ள தொடர்பு பற்றிய 
அசர பரன்‌ கருத்துகளை வரலாற்றாசீர பர்‌ கருத்தில்‌ கொள்ளவேண்டும்‌, 


இக்கல்வெட்டுகளில்‌ வழங்கப்பட்ட அமிம்‌ ஒரு மணிப்பிரவாள மொழி (hybrid 
18120226) ஏன்று கே, கே, பிள்ளை; கமில்‌ சுவலபில்‌ போன்றோர்‌ கொண்ட 
கருத்துத்‌ தவறு என்பதை இந்த நூவில்‌ உள்ள சரியான பாடங்கள்‌ நீறும்‌ 
இவற்றில்‌ வழங்கும்‌ பீராகிருதச்‌ சொற்கள்‌ யாவும்‌ பெயர்ச்‌ சொற்களாகும்‌, 
மற்று, வினைச்சொற்கள்‌, வேற்றுமை உருபுகள்‌ முதலியன தமிதிலேயே 
உள்ளன. இரு கல்வெட்டுகளில்‌ மட்டும்‌ (எண்‌ 24, 52)தனிபாச சிறிது பிராகீருத 
மொழி உள்ளது. மொழி பற்றிய இந்தச்‌ சரியான கணிப்பு திராவிட 
மொழீபியலார்‌ கவனிக்க வேண்டிய ஒன்று, 


இப்பொழுது கிடைக்கும்‌ புதிய கல்வெட்டுப்‌ பாடங்களிலிநந்து பெறும்‌ பல 
செய்திகளை அசீரியே தம்‌ முன்னுரையில்‌ கோடிட்டுக்‌ காட்டியுள்ளார்‌. பல 
ஊர்ப்பெயர்‌, அள்பெயர்கள்‌ சங்க இலச்கியத்தில்‌ வருவனவற்றை 
ஒத்துள்ளன, அகலவே இக்கல்வெட்டுகளை சங்க இல்ச/பகாலத்திற்கு சீறிது 
முன்னும்‌ பிள்மைாகச்‌ கொள்ளவேண்டிவரும்‌. சாங்க காலத்தைப்‌ பற்றி நிலவும்‌ 
சிலை கருத்துகள்‌ இவற்றால்‌ வலிமை பெறும்‌, சில தவறு என்றும்‌ படும்‌, கரட்டாக, 
அசிரியர்‌ அந்தை என்ற சொல்லாட்சியைப்‌ பற்றி கண்டறிந்த உண்மை, 


ல ஆவணம்‌ 14, 2003 


அதாவது அள்பெயர்களில்‌ வீதுதியாக வரும்‌ அந்தை மூத்தவர்‌ மற்றும்‌ 
உயர்ந்தோரைச்‌ சுட்ட வழங்கிய ஒரு மரியாதைச்‌ சொல்லாகும்‌, அது அந்த 
இடத்தில்‌ தந்தை என்ற உறவைக்‌ குறிப்பதில்லை, அந்தை' தன்மை, 
மூண்ணிலை, மற்றும்‌ படர்க்கைப்‌ பெயர்களோடு சேரும்‌ போதே எந்தை, 
நுந்தை, தந்‌ைத என்ற உறவுப்பெயர்கள்‌ உண்டாகனைறன. இது ஒரு புதிய, 
புரட்சிகரமான செய்தி! உரையாசரீயர்‌ கூற்றுகளினை்‌ அடிப்படையில்‌ இதுவரை 
அந்தை பற்றி நிலவிவரும்‌ கருத்துகள்‌ தவறுடையவை என்று அழுத்திச்‌ 
சொல்லலாம்‌. (இது கொடர்பாக அந்தையும்‌ தந்தையும்‌' என்ற தலைப்பில்‌ 
மாணாக்கன்‌' (தினமணி 1987 அக்டோபர்‌ 29) எழுதிய ஒரு முன்னோடிக்‌ 
கட்டுரை நூலடங்கலில்‌ சேர்க்கப்படாதது ஒரு சீறு குறை], 


தொடர்ந்து தீரு ஐராவதம்‌, தான்‌ எழுதிய பல கட்டுரைகளில்‌ மாற்றுக்‌ 
கருத்துகளுக்கு உரீய மதி பு அளித்து வந்துள்ளார்‌. தவறு எனத்‌ தெரிந்தால்‌ 
தன்‌ கருத்தை மாற்றிக்கொண்டுள்ளார்‌. அகவே, இந்நூலில்‌ உள்ள சீல 
முரண்டாருகளைச்‌ சுட்டிக்காட்டுவது அசீரியபருக்கு மன நறைவைச்‌ தரும்‌ என்ற 
எண்ணத்தில்‌ க$ழ்‌ வரும்‌ குறிப்புகள்‌ வைக்கப்படுகனைறன. 


'தான' -- இந்தப்‌ பாடத்தை முதலில்‌ கே, வி சுப்பிரமணிய ஐயர்‌ 
கொடுத்தார்‌. அசீரீயர்‌ சில இடங்களில்‌ இதை 'தனர்‌' என்று படித்துவீட்டு மற்ற 
இடங்களிலை (19, 20, 23, 28, 31-33) தூன' என்று படித்து தூன்‌' என்ற 
டிாகிருதுச்‌ சொல்வினை்‌ தமிற்வடிவம்‌ என்று கொண்டு கொடை எனட பொருள்‌ 
கொண்டுள்ளார்‌. அனால்‌ இதன்‌ சரியான பாடம்‌ 'தன்‌' அகும்‌ (ஏற்கெனவே 
ட.வீ மகாலிங்கம்‌ 'தன்‌' என்று திருத்தி படித்துள்ளார்‌) அதாவது அதனர்‌' 
என்ற , பெயரின்‌ இறுதிப்பகுதி அது, அசதன்‌' என்ற அள்‌ பெயர்‌ 
இிக்கல்வெட்டுகளிலன்றி அகழாய்வு ஓடுகளிலும்‌ நிறையக்‌ கிடைதீதுளீளன, 
இந்தத்‌ சுஹான பாடத்தின்‌ விளைவாக (கே.விசுப்பிரமணீய அய்யர்‌ கருத்தை 
யொட்டி) ௮' என்ற அறாம்‌ வேற்றுமை உருபு இக்கல்வெட்டு மொழியில்‌ 
உள்ளது என்று கொண்டதும்‌ சரியென ப்படவில்லை, 


இத்தா௮ (1, ஈதா (2) இத்த (3) ஈத்த (59) ஈத்தவன்‌ (12) -- 
இச்சொற்களில்‌ இ: ஈ' அகிய இரண்டும்‌ ஒரே எழுத்தில்‌ உள்ளன. இவற்றில்‌ 
இரண்டை ஈதலீ' என்ற வினைச்‌ சொல்லாகக்‌ கொண்டுள்ளார்‌, மற்ற 
இடங்களில்‌ சுட்டு அல்லது விளி பொருளில்‌ கொண்டுள்ளது 
பொருத்தமாகப்‌ படவில்லை, மாங்குளம்‌ கல்வெட்டு, சல்வெட்டு-.2 அகன்‌ 
ஓரே இடத்தில்‌, ஓரே நேரத்தில்‌ பொறிக்கப்பட்டு, ஒரே சூழலைச்‌ குறித்தவை. 
அகவே ஒன்றில்‌ (1) இத்தா ' என்றும்‌ அடுத்ததில்‌ (2) ஈஈதா' என்றும்‌ படித்ததும்‌ 
ஒரு முரண்பாடு (அனால்‌ ஓரே பொருளைக்‌ கொண்டுள்ளார்‌. எல்லா 
இடங்களிலும்‌ 'ஈ' என்றே படித்து வழங்குதல்‌ என்ற பொருள்‌ தரும்‌ ஈ£தல்‌' என்ற 
வினைச்‌ சொல்லாகவே கொள்வதில்‌ தஹிருக்கமுடியாது. 


ஆவணம்‌ 74, 2003 159 


கொட்டுபித்த (1), சொட்டுபிதோன்‌ (8, 2 கொழுப்தோன்‌ (5) 5 2 
கொடுபிதவன்‌ (11, 53), கொடுபித-அவன்‌ 0 கொடிய அவன்‌ (4, கொடிழர்‌ 
(5), கொடு (10), கொடல்‌ (12), குடுபித (14), குடுபிதோ (45) -- இந்த வினை 
விகற்பங்கள்‌ யாவும்‌ ஓரே வினையைச்‌ சேர்ந்தனவாகத்‌ தெரீக்றது. அனால்‌ 
இரு பொருள்கள்‌ கொருக்கப்பட்டுள்ளன: ஒன்று, கொடை செய்தல்‌ அல்லது 
வழங்குதல்‌: இரண்டு, குடைதல்‌ அல்லது செதுக்குதல்‌. 'குடு என்ற வழக்கு இரு 
இடங்களில்தான்‌ உள்ளது. இவையாவும்‌ அளப்பட்டுள்ள சூழல்‌ ஒன்றே, 
அதாவது மலைக்குகைகளை வாழ்வதற்கு ஏற்ப மாற்றித்‌ தந்தமை, எல்லா 
இடங்களிலும்‌ குடைதல்‌ அல்லது செதுக்குதல்‌ என்பதே ஏற்புடையதாக 
இருக்கும்‌. வழங்குதல்‌ என்ற பொருள்‌ இந்தக்‌ கல்வெட்டுக்களில்‌ இல்லை, 
மேற்குறிப்பிட்ட ஈதல்‌' அந்தப்‌ பொருளில்‌ வழங்கப்படடுளளது. 


பளிய்‌ -- இச்சொல்லை எல்லா இடங்களிலும்‌ பாளி என்றே படிக்கலாம்‌, 
அம்பை கல்வெட்டில்‌ (குமிழ்‌ பிராமி வசை 2) இது செளிவாகவுள்ளது, பள்ளி 
என்பது பிந்தைய வடிவம்‌, பாளியின்‌ முதன்மைப்‌ பொருள்‌ குகையாகும்‌. இது 
பாழி என்றும்‌ இலக்கியங்களில்‌ வழங்கப்பட்டுள்ளது. இப்பொழுதும்‌ பாழி சீல 
வட்டார வழக்குகளில்‌ உண்டு. படுக்கை என்பது இரண்டாம்‌ நிலைப்‌ பொருள்‌. 
கவி] முழகை அசய சொற்களுக்குக்‌ கொடுக்கும்‌ பொருளே இதற்கும்‌ 
கொடுக்கவேண்டும்‌, இதன்‌ தீர பான பள்ளி என்ற சொல்லும்‌ பெரும்பாலும்‌ 
வாழுமிட,த்தைத்‌ தான்‌ குறித்தது. 


காவிதி -- இச்சொல்லை கணபதி கடபதி என்ற பராகிருதச்‌ சொல்லினை 
அரபு என்று கொள்கிறார்‌, மாறாக, இதனைக்‌ காவுதல்‌' என்ற தமிழம்‌ 
வினைச்சொல்லோடு தொடர்பு படுத்தலாம்‌. ஒரு சார்‌ கோடாதவர்‌ என்பது 
பொருள்‌, சாவடி இந்தச்‌ சொல்லோடு தொடர்புடையது. 9-11 
நூற்றாண்டு கல்வெட்டுகளில்‌ காவிதியை மத்பஸ்தன்‌ என்று மொழி 
பெயர்த்துள்ளமை இச்சொல்லின்‌ முலப் பொருளை உணர்த்தும்‌, 


மாரய (54) -- ரவை நெடிலாகக்‌ கொணடு, இச்சொல்லை மாராயம்‌ என்ற 
பட்டத்தோடு தொடர்பு படுத்தப்‌ பட்டுள்ளது சரீயாகப்‌ படவில்லை, இதை ஒரு 
அள்பெயராகக்‌ கொள்ளலாம்‌, மாறராயம்‌ என்ற பட்டம்‌ சோழர்காலத்திலேயே 
வழக்குக்கு வந்தது. எட்டி, காவிதி, மாராயம்‌ பற்றிப்‌ உரையாசிரியர்‌ 
கருத்துகள்‌ பிற்சோழர்‌ காலத்தையே எதிரொலிக்கீின்றன. 


இனனனும்‌ சீல்‌ மாற்றுக்‌ கருத்துக்களை முன்‌ வைக்கலாம்‌, 7அம்‌ நூற்றாண்டு 
தொடங்கி தமிழ்க்‌ கல்வெட்டுகள்‌ ஏராளமாகச்‌ அடைத்தாலும்‌ அவற்றில்‌ பல 
இடங்களில்‌ சரியான பாடம்‌ எது என்ற ஐயம்‌ ஏற்பருவது கல்வெட்டியலாரீனை்‌ 
அனுபவமாக உள்ளது. பீராமி கல்வெட்டுகள்‌ ஒரு நூறே கீிடைப்பதனால்‌ 
அவற்றில்‌ வழங்கும்‌ சில சொற்கள்‌, சொற்றொடர்கள்‌ ஓரு தடவைக்கு மேல்‌ 
வருவதில்லை, அந்த நிலையில்‌ அவற்றுக்குச்‌ சரியான்‌, முடிவான பாடம்‌ 
இதுதான்‌ என்று உறுதிசெய்வது கடினம்‌. அதனால்‌ சிக்கான சில 


160 ஆவணம்‌ 14, 2003 


கல்வெட்டுகளுக்காவது மாற்றுப்‌ பாடங்கள்‌ இவை யென்று அடிக்குற? பல்‌ 
கொடுத்திருந்தால்‌ பயன்‌ உடையதாக இருந்திருக்கும்‌ என்று 
கருதத்தோன்றுகற்து. இக்கருத்தோட்டங்களுக்கு மிக நேர்த்தியாக, அறிவியல்‌ 
முறைப்படி வழிவகுத்துக்‌ தந்துள்ள முதுபெரும்‌ அசீர்யர்‌ தீரு ஐராவதம்‌ 
மகாதேவன்‌ அவர்களுக்கு நாம்‌ மீகுந்த கடமைப்பட்டூுள்ளோம்‌. நூலை மிகத்‌ 
தரமாகவும்‌ அழகாகவும்‌ வெளியி 'ருள்ள கீரியா வெளியபீட்டகத்தாரும்‌ 
ஹார்வர்டு பல்கலைக்‌ கழகத்தாரும்‌ மிகவும்‌ பாராடடுக்குரயவர்‌. 


௪. சுப்பராயலு, தஞ்சாவு. 


ஆவணம்‌ 14, 2003 . 161 


52. தமிழகத்‌ தொல்லியல்‌ கழக 12ஆம்‌ 
ஆண்டு கருத்தரங்க அறிக்கை 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ 12ஆம்‌ ஆண்டு கருத்தரங்கமும்‌ 13ஆவது 
ஆவணம்‌ இதழ்‌ வெளியீட்டு விழாவும்‌ 2002 ஜூலைத்‌ திங்கள்‌ 20,21 ஆகிய 
இரு நாட்கள்‌ திருநெல்வேலியில்‌ புனித சவேரியார்‌ கல்லூரியில்‌ 
நடைபெற்றது. இக்கருத்தரங்கின்‌ உள்ளூர்ச்‌ செயலராக முனைவர்‌ கு. 
சதாசிவன்‌, முனைவர்‌ தொ. பரமசிவன்‌, முனைவர்‌ மா. செந்தில்‌ 
செல்வகுமரன்‌, முனைவர்‌ சொ. சந்திரவாணன்‌, திரு. த.த.தவசிமுத்து 
ஆகியோர்‌ செயல்பட்டனர்‌. 20.7.2002 அன்று காலை 10.00 மணிக்கு தொடக்க 
விழா நடைபெற்றது. தொடக்க விழாவிற்கு கழகத்‌ தலைவர்‌ முனைவர்‌ 
கொடுமுடி ச.சண்முகன்‌ தலைமையேற்றார்‌. வரவேற்புரையை உள்ளூர்‌ 
செயலர்‌ முனைவர்‌ கு. சதாசிவன்‌ வழங்கினார்‌. முனைவர்‌ 
ச.வே.சுப்பிரமணியன்‌, முன்னாள்‌ இயக்குநர்‌, உலகத்‌ தமிழாராய்ச்சி 
நிறுவனம்‌ அவர்கள்‌ ஆவணம்‌ இதழை வெளியிட்டு தொடக்கவுரை 
ஆற்றினார்‌. ஆவணம்‌ இதழைப்‌ பெற்றுக்கொண்ட முனைவர்‌ இரா. நாகசாமி, 
முன்னாள்‌ இயக்குநர்‌, தமிழக அரசு தொல்லியல்‌ ஆய்வுத்துறை அவர்கள்‌ 
கழகத்தை வாழ்த்திப்‌ பேசினார்‌. கழகத்தின்‌ சார்பாக பேராசிரியர்‌ செ. இராசு 
அவர்களுக்குச்‌ செப்புப்‌ பட்டயம்‌ அளித்துச்‌ றெப்பிக்கப்பட்டது. பேராசிரியர்‌ 
௭. சுப்பராயலு அவர்கள்‌ அன்னாரை வாழ்த்தி அவர்‌ ஆற்றிய அரும்பணிகளை 
நினைவுகூர்ந்தார்‌, உள்ளூர்ச்‌ செயலர்‌ முனைவர்‌ சொ. சந்திரவாணன்‌ 
நன்றியுரையுடன்‌ நிறைவடைந்தது. 





திரு.ஐராவதம்‌ மகாதேவன்‌ அவர்களால்‌ நிறுவப்பட்ட தி.நா.சுப்பிரமணியம்‌ 
அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவாக இந்தியத்‌ தொல்லியல்‌ அளவீட்டுத்‌ 
துறையின்‌ துணைக்‌ கண்காணிப்பாளர்‌ முனைவர்‌ 9.௪. பத்மநாப சாஸ்திரி 
அவர்கள்‌ தமிழகத்தில்‌ தெலுங்குக்‌ கல்வெட்டுக்கள்‌ என்ற தலைப்பில்‌ 
சிறப்புரையாற்றினார்‌, கோவிலூர்‌ ஆன அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவாக 
முனைவர்‌ இரா. நாகசாமி அவர்கள்‌ தமிழகச்‌ சிற்பக்‌ கூறுகள்‌ என்ற 
தலைப்பில்‌ உரை ஆற்றினார்‌, முதல்‌ அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவிற்கு 
முனைவர்‌ கோ. விஜயவேணுகோபால்‌ அவர்களும்‌ இரண்டாவது 
சொற்பொழிவிற்கு முனைவர்‌ எ, சுப்பராயலு அவர்களும்‌ தலைமை 
தாங்கினர்‌. இக்கருத்தரங்கத்தின்‌ 8 அமர்வுகளில்‌ 24 கட்டுரைகளும்‌ 2 
அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுகளும்‌ வழங்கப்பட்டன. பேராளர்கள்‌ 
ஆழ்வார்கற்குளம்‌ மலைப்பகுதியில்‌ உள்ள பெருங்கற்கால இரும்பு 
உருக்குமிட எச்சங்களையும்‌ ஆழ்வார்‌ திருநகரி ஈமச்‌ சின்னங்களையும்‌ 
பார்வையிட்டனர்‌. நிறைவு விழாவில்‌ வரவேற்புரையை முனைவர்‌ 
எ.சுப்பராயலு அவர்களும்‌, தலைமையரையை மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ 
பல்கலைக்கழகத்‌ துணைவேந்தர்‌ முனைவர்‌ கு. சொக்கலிங்கம்‌ அவர்களும்‌, 


162 ஆவணம்‌ 74, 2003 


சிறப்புரையை தமிழ்நாடு அரசின்‌ தொல்லியல்‌ மற்றும்‌ அருங்காட்சியகவியல்‌ 
துறையின்‌ ஆணையர்‌ முனைவர்‌ ஆர்‌.கண்ணன்‌ அவர்களும்‌, கருத்தரங்கத்‌ 
தொகுப்புரையை முனைவர்‌ செ. இராசு அவர்களும்‌ நல்கினர்‌. முனைவர்‌ கு. 
சதாசிவன்‌ அவர்கள்‌ நன்றி கூறினார்‌. 


நாள்‌ : 20.07.2002 அமர்வு - 1 நேரம்‌ : 11.30 - 13.00 


தலைவர்‌ : முனைவர்‌ தொ.பரமசிவன்‌ 


1. வெ.வேதாசலம்‌ - தாமிரபரணி ஆற்றங்கரையில்‌ பிரம்மதேயங்கள்‌ 

2. கோ. விஜயவேணுகோபால்‌ - பூவனூர்‌ கல்வெட்டுக்கள்‌ ம்‌ 

3. ச. கிருட்டிணமூர்த்தி - திருநெல்வேலி ஈசான மடம்‌ 

4. சங்கரநாராயணன்‌ - மீனாட்சி செப்பேடு 

நாள்‌ : 90.07.2002 அமர்வு - 2 நேரம்‌ : 14.30 - 16.30 


தலைவர்‌ : முனைவர்‌ ப. புஷ்பரட்ணம்‌ 


5. ஜெ.இராஜாமுகமது - காயல்‌, காயல்பட்டினம்‌ ஓர்‌ ஆய்வு 

6. க. பன்னீர்செல்வம்‌ - திருமலைக்‌ கல்வெட்டு 

7. ௮. சந்திரபோஸ்‌ - தமிழகத்தில்‌ உரோம நாட்டு பூமித்தாயின்‌ சிற்பம்‌ 

8. ம. காந்தி - பழங்கோயில்‌ சிலைகள்‌ 

9. கோ. திருமூர்த்தி - தக்கோலம்‌ ஊர்ப்‌ பெயராய்வு 

10. ப. புஷ்பரட்ணம்‌ - வடஇலங்கை உடுத்துறைக்‌ கிராமத்தில்‌ கிடைத்த 
அரிய தமிழர்‌ நாணயங்கள்‌ 

நாள்‌ : 20.07.2002 அமர்வு - 3 நேரம்‌ : 16.45 - 17.45 


கோவிலூர்‌ ஆண்டவர்‌ அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு 
தலைவர்‌ : முனைவர்‌ ௪. சுப்பராயலு 


சொற்பொழிவாளர்‌ - முனைவர்‌ இரா. நாகசாமி 

முன்னாள்‌ இயக்குநர்‌ 

தமிழக அரசு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை 
தலைப்பு - தமிழகச்‌ சிற்பக்‌ கூறுகள்‌ 


நாள்‌ : 21.07.2002 அமர்வு - 4 நேரம்‌ : 9.30 - 10.30 


தி.நா.சுப்பிரமணியன்‌ அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு 
தலைவர்‌ : முனைவர்‌ கோ. விஜய வேணுகோபால்‌ 
சொற்பொழிவாளர்‌ - முனைவர்‌ சி.ஏ. பத்மநாப சாஸ்திரி 
துணைகண்காணிப்பாளர்‌, கல்வெட்டுப்‌ பிரிவு 
மத்திய தொல்பொருள்‌ஆய்வுத்துறை, இந்தியத்‌ 
தொல்லியல்‌ அளவீட்டுத்‌ துறை, சென்னை. 


தலைப்பு - தமிழகத்தில்‌ தெலுங்குக்‌ கல்வெட்டுக்கள்‌ 


ஆவணம்‌ 14, 2003 163 


நாள்‌ : 21.7.2002 அமர்வு -5 நேரம்‌ : 11.00 - 12.00 


தலைவர்‌ : முனைவர்‌ தொ.பரமசிவன்‌ 


11. இரா. நாகசாமி - தமிழகக்‌ கலைவரலாற்றில்‌ சில கூறுகள்‌ 
12. செ. இராசு - திருநெல்வேலி 30 
13, ரெ. சாமுவேல்‌ சந்தோஷம்‌ - பெருங்கற்படை காலத்திய புதைத்‌ தாழியில்‌ 


கண்டெடுக்கப்பட்ட பேய்குமட்டி விதைகள்‌ 
நாள்‌ : 31.7.9008 அமர்வு - 6 நேரம்‌ : 12.00 - 13.00 


தலைவர்‌ : முனைவர்‌ தொ.பரமசிவன்‌ 


14, ச. இரவி - ஆநிறைமீட்டுப்பட்டான்‌ நடுகற்கள்‌ 

15. த. குமார்‌ - மாளியப்பட்டு வீரதளக்‌ கோயில்‌ 

16. செந்த. நடராசன்‌ - திப்பிறமலை வட்டெழுத்துக்‌ கல்வெட்டு 

17. நாக. கணேசன்‌ - கல்வெட்டுக்களில்‌ பெருந்திணை 

நாள்‌ : 21.7.2002 அமர்வு - 7 நேரம்‌ : 14.30 - 16.00 


தலைவர்‌: முனைவர்‌ கோ. விஜயவேணுகோபால்‌ 


18. ௧௬. இராஜேந்திரன்‌ - கல்வெட்டுக்‌ காட்டும்‌ திருச்சிற்றம்பலப்‌ புலவர்‌ 

19. க. பன்னீர்செல்வம்‌ - மங்களநாட்டு வரலாற்றுப்‌ பேராய்வு 

20. ச. இரவி - புலிக்குத்துப்பட்டான்‌ கல்‌ 

21. ப புஷ்பரட்ணம்‌ - வன்னிப்‌ பிராந்தியத்தின்‌ அண்மைக்காலத்‌ தொல்லியல்‌ 
சான்றுகள்‌ 

22. ௪. வீரராகவன்‌ - பரிகல்‌ நத்தம்‌ பெருங்கற்படைச்‌ சின்னங்கள்‌ 

நாள்‌ : 21.7.2002 அமர்வு - 8 நேரம்‌ : 16,00 - 17.00 


தலைவர்‌ : முனைவர்‌ சு. இராஜகோபால்‌ 


23. தே. கோபால்‌ - கொறட்டி வட்டெழுத்து 


24, எ. சுப்பராயலு - வீரபூபதியின்‌ படைவீடு செப்பேடு 


நூல்‌ வெளியீட்டு விழா 


தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ சார்பில்‌ திரு.ஐராவதம்‌ மகாதேவன்‌ 
இ.ஆ.ப. (ஓய்வு) அவர்கள்‌ எழுதிய Early Tamil Epigraphy-From the Earliest 
Times to the Sixth Century A.D. என்னும்‌ நூல்‌ வெளியீட்டு விழா 15.4.2003 
அன்று சென்னை பாரதீய வித்யா பவன்‌ கலை அரங்கில்‌ மிகச்‌ சிறப்பாக 
நிகழ்த்தப்பட்டது. விழாவில்‌ கழகத்தின்‌ தலைவர்‌ முனைவர்‌ கொடுமுடி 
ச.சண்முகன்‌ வரவேற்புரை நிகழ்த்த முனைவர்‌ வா.செ. குழந்தைசாமி 


164 ஆவணம்‌ 14, 2003 


அவர்கள்‌ தலைமை ஏற்றார்‌. தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை ஆணையர்‌ 
திரு.க.அஷோக்‌ வர்தன்‌ ஷெட்டி, இ.ஆ.ப. அவர்கள்‌ நூலை வெளியிட்டார்‌. 
தமிழக அரசு தொல்லியல்‌ துறையின்‌ முதல்‌ இயக்குநர்‌ (ஓய்வு) முனைவர்‌ 
இரா. நாகசாமி, திரு.எஸ்‌. ஸ்ரீபால்‌ இ.கா.ப.(ஓய்வு), பேராசிரியர்‌ முனைவர்‌ 





எ.சுப்பராயலு, பேராசிரியர்‌ முனைவர்‌ ப. சண்முகம்‌, மருத்துவர்‌ முனைவர்‌ 
இரா. கலைக்கோவன்‌, திரு.அறவாழி, முதன்மைக்‌ கல்வி அலுவலர்‌ (ஓய்வு) 
ஆகியோர்‌ நூலின்‌ சிறப்புக்களையும்‌, நூலாசிரியரின்‌ கடும்‌ உழைப்பையும்‌ 
பாராட்டிப்‌ பேசினர்‌. ஹார்வர்டு பல்கலைக்‌ கழகத்திலிருந்து பெறப்பட்ட 
வாழ்த்துச்‌ செய்திகளை திரு.இராமநாதன்‌ படித்தளித்தார்‌. வாழ்த்துக 
கவிதைகளைத்‌ இரு.சொ. சாந்தலிங்கம்‌ படித்தளித்தார்‌. நூலின்‌ பதிப்பாளர்‌ 
க்ரியா திரு.எஸ்‌. இராமகிருஷ்ணன்‌ அவர்களும்‌ நூலாசிரியர்‌ திரு.ஐராவதம்‌ 
மகாதேவன்‌ அவர்களும்‌ ஏற்புரை வழங்கினர்‌. புலவர்‌ செ. இராசு அவர்களின்‌ 
நன்றியுரையுடன்‌ விழா இனிதே நிறைவுற்றது. 
கா. ராஜன்‌, 
செயலர்‌. 


ஆவணம்‌ 14, 2003 165 


கட்டுரையாளர்கள்‌ 


அறுமுக சீதாராமன்‌ 

12, ராஜராஜன்‌ நகர்‌ 
மானோஜிப்பட்டி ( தெற்கு) 
மருத்துவக்கல்லூரி ( அஞ்சல்‌ ) 
தஞ்சாவுர்‌ - 613004 


இரவி, ச. 
ழ்த்துறை 

ரானே கலைக்கலுரி 

ளமேடூ 
கோயம்புத்தூர்‌ - 641014 

ராசகோபால, சு. 

ராஜாதி இல்லம்‌ 
8, முதல்‌ தெரு ்‌ 
வெங்கடேஸ்வரா நகர்‌ 
அடையாறு, சென்னை - 600020 


ப்‌ ந்திரன்‌, ௧௬. 
ச்சிலை 
மேலப்பனையுர்‌ ( அஞ்சல்‌ ) 
புதுக்கோட்டை - 622420 


இராசேந்திரன்‌, டொ. 

தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 
திருமலை க்கம்‌ அரண்மனை 
மதுரை - 625001 


ராமசாமி, ஐ, 

க்கரை போளுவாம்பட்டி 

தாண்டாமுத்தூர்‌ ( வழி) 
கோயம்புத்தூர்‌ - 641109 


லட்சுமணன்‌, சீ. 
_1- 33, காலனி 
சிங்கம்பு - 630502 


உத்திராடம்‌, கோ. 

நநுத்தெரு 

பாங்குள த்தூர்‌ ( அஞ்சல்‌ ) 
டிவனம்‌ வட்டம்‌ - 604101 

கணேசன்‌, சு. 


அருளகம்‌ 

6-1-63, மேற்கு வீதி 
விஸ்வநூதபுரம்‌ 
மதுரை - 625014 


காந்தி, ம. 

அரசு அருங்காட்சியகம்‌ 
வேலூர்‌ - 632004 
கிருஷ்ணமூர்த்தி, ௪. 
அமாம்‌ தொல்லியல்‌ துறை 
சி.பி. வளாகம்‌ 

தரமணி, சென்னை - 660113 


166 


கிருட்டிணமூர்த்தி, கோ. 

1, ஞான ஒளி தெரு 
சக்குப்பம்‌ 

கடலூர்‌ - 607001 


கோபாலகிருஷ்ணன்‌, மா. 

1பி, ஈடன்‌ அபார்ட்மென்ட்‌ . 

முதல்‌ குறுக்குத்‌ தெரு, கார்டன்‌ ரோடு 
கீழ்ப்பாக்கம்‌ 

சென்னை - 600010 


சந்தானலட்சுமி, கா. 
7 அவது தளம்‌ ஆசிரியர்‌ குடியிருப்பு 


வளாகம்‌ 


மகாராஜர்‌ நகர்‌ 
விரகனூர்‌ - 625009 


சண்முகம்‌, கா, 
26,புக்கார வஸ்தாத்‌ தெரு 
தஞ்சாவூர்‌ - 613001 


சரண்யா, மோ. 

த.பெ. மோகனசுந்தரம்‌ 
பி.கே.எஸ்‌.எஸ்‌. இல்லம்‌ 
தாண்டிக்குடி அஞ்சல்‌ 
கொடைக்கானல்‌ வட்டம்‌ - 624210 


சந்திரமூர்த்தி, மா. 

பதிவு அலுவலர்‌ 

17, போயஸ்‌ சாலை முதல்‌ தெரு 
தேனாம்பேட்டை 

சென்னை - 600018 


சாந்தலிங்கம்‌, சொ. 
அந்‌ நாடு அரசு தால்லியல்துறை 
திருமலை நாயக்கர்‌ அரண்மனை 
மதுரை - 625001 


சுப்பராயலு, ௭. 
கல்வெட்டியல்‌ துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 613005 


சேதுராமன்‌, கு. 

கலை வரலாற்றுத்துறை 
மதுரைக்காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌ 
மதுரை - 62502 


அவணம்‌ 14, 2003 


தமிழரசன்‌, பு.சி, 

30.1,ஆசிரியர்‌ குடியிருப்பு 
பள்ளம்‌ சாலை 

புதுக்கோட்டை - 622005 


தியாகராசன்‌, இல. 
வரலாற்றுத்துறை 
அரசு கலைக்‌ கல்லூரி 
அரியலூர்‌ - 621713 


துரைரங்கம்‌, ஆ. 
தேர்வுநிலை ரையாளர்‌ 
எண்‌.16, 25 ஆவது தெரு 
புதுச்சேரி - 625014 


துரைராசு, மு, 
தமிழ்க்குடில்‌, 
4, சமால்‌ உசேன்‌ நகர்‌ 
தஞ்சாவூர்‌ - 613006 


துளசிராமன்‌, து, 

தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 
ர எல்‌ வலக. தெரு 
ஆர்க்காடு - 632515 


துளசேந்திரன்‌, ௮. 
கல்வெட்டியல்‌ துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
தஞ்சாவுர்‌ - 613005 


பவானி, மா. 
கல்வெட்டியல்‌ துறை 

மப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 613005 


பாஸ்கரன்‌, இரா. 
46, சங்கரமடம்‌ வீதி 
புதுக்கோட்டை - 622005 


புட்பரட்ணம்‌, ப, 

வரலாற்றுத்துறை 
பல்கலைக்கழகம்‌ 

யாழ்ப்பாணம்‌, இலங்கை 


பூபாலன்‌, ப, 

9,பாட்டை..6, தரு 

நவல்புர்‌ ( அஞ்சல்‌ ) 
இராணிப்பேட்டை - 632402 


முருகேச பாண்டியன்‌, பா. 
த.பெ, எம்‌ பாண்டியன்‌ 
புதிய எண்‌,197 
தெற்குத்தெரு, தென்கரை 
பெரியகுளம்‌ - 625601 


அவணம்‌ 14, 2003 


முத்து எத்திராசன்‌ 
128,காமராசர்‌ குடியிருப்பு 
தெற்கு உசுமான்‌ சாலை 
தியாகராய நகர்‌ 
சென்னை - 600017 


ராஜன்‌, கா. 
கல்வெட்டியல்‌ துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 613005 


ராஜா முகமது, ஜெ, 
அரசு அருங்காட்சியகம்‌ 
புதுக்கோட்டை - 622001 


த்‌ மு, 
கல்வெட்டியல்‌ துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவுர்‌ - 613005 


வள்ளி சொக்கலிங்கம்‌, நா. 
1.1, இலட்சுமணன்‌ செட்டியார்‌ தெரு 
காரைக்குடி - 623001 


வனஜா, அர்‌. 
தேசிய அருங்காட்சியகம்‌ 
புது தில்லி 


விசயவேணுகோபால்‌, கோ. 
பிரெஞ்சு நிறுவனம்‌ 

11, புனித லூயி தெரு 
பாண்டிச்சேரி - 605001 


வெங்கடேசன்‌, ௩. 


11.கிழக்கு சந்நிதி வீதி 
வில்லியனூர்‌ - 605110 


வெங்கடேசன்‌, ப, 

3.178 கம்பன்‌ தெரு 
பெல்லியப்பா நகர்‌ 
வாலாஜாபேட்டை - 632513 


வேதாசலம்‌, வெ, 
லைநாயக்கர்‌ அரண்மனை 
மதுரை - 625001 


ஜம்புலிங்கம்‌, பா, 
த பல்கலைக்‌ 
தஞ்சாவுர்‌ - 613001 


ஜெயக்குமார்‌, பா, 
கல்வெட்டியல்‌ துறை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ 
தஞ்சாவூர்‌ - 613005 


167 


Mahesvaran, V. 

Dept. of Tamil. 
University of Peradeniya. 
Peradeniya 

Sri Lanka 


Padmanabha Sastry, C.A. 
Deputy Supert.,Epigraphist. 


Archaeological Survey of India. 


Fort St.Feorge. 
Chennai - 600009 


Paneerselvam, K. 
0/0 Director (Epigraphy), 


Archaeologica! Survey of India. 


Old University Office Building 
Mysore - 570005 


Rajavely, 5. 

o/o Dy., Supert.,Epigraphist, 
Archaeological Survey of India. 
Fort St.Feorge. 

Chennai - 600009 


Swaminathan, 2. 

0/0 Director of Epigraphy 
Archaeological Survey of India. 
Old Univ. Office Building. 
Mysore - 570005 


Tirumurths, G. 
Archaeological Survey of India. 


Fort 5t.Feorge. 
Chennai - 600009 


168 


அவணம்‌ 14, 2003 


TAMIL NADU ARCHAEOLOGICAL SOCIETY, THANJAVUR 


RECEIPTS AND PAYMENTS ACCOUNT FOR THE YEAR ENDED 31.03.2003 


To Opening 
Balance: 


To Cash in hand 377.49 | By Printing 









By Bank FD 1,15,000.00 






23,961.00 







To Cash at Bank By Xerox 2,362.75 
Indian Bank, 788.00 & Stationary 
Thanjavur ’ 





500.00 
750.00 
6,500.00 
1,710.00 
249.00 
2,490.00 
2,031.06 






To Bank FD 85,000.00 | By Salary 
To Sale of Books 6,220.00 | By Honorarium 


To SBI, Thanjavur | 29,007.90 | By Audit Fees 
To Membership fees 15,925.00 | By Postage 






3,000.00 | By Bank Charges 
9,891.21 | By Freight 
ர்‌ 


To ICHR Grant 25,000.00 | By General 
for Publication Expenses 
To ASI Grant 25,000.00 | By Furniture 


Closing Balance 
SBI, Thanjavur 


க ப. Indian Bank 
| | Cash inhand 
2,00,209.60 


5,000.00 


38,403.11 
820.00 
432.68 

2,00,209.60 








(Sd.) V. Ramasamy 
Chartered Accountant 
951, East Main St., Thanjavur-1. 


ஆவணம்‌ 14, 2003 169 


TAMIL NADU ARCHAEOLOGICAL SOCIETY, THANJAVUR 
INCOME AND EXPENDITURE ACCOUNT FOR THE YEAR ENDED 31.03.2003 


To Printing 23,961.00 | By Sales of 

Charges Books 6,220.00 

To Xerox & 2,362.75 | By Membership 15,925.00 
Stationary Fees 


To Audit Fees 500.00 9,891.21 
















To Salary 750.00 3,000.00 


To Honorarium 6,500.00 | By ICHR Grant 
25,000.00 


1,710.00 | By ASI Grant 25,000.00 
To Transport 2,490.00 
(Freight) 
To Bank Charges 249.00 


To General 2,031.06 
Expenses 
To Excess of 44,482.40 
Income Over 
Expemditure 


85,036.21 


BALANCE SHEET AS ON 31.03.2003 


LIABILITIES ASSETS 
FUND ACCOUNT: 


Opening Balance 1,66,173.39 | Fixed Deposit 1,60,000.00 
Add Income 44,482.40 | Furniture 11,000.00 


Cash at Bank: 
Indian Bank, Thanjavur 820.00 


SBI, Thanjavur 38,403.11 
Cash in hand - 432.68 
2,10,655.79 


(Sd.) V. Ramasamy 
Chartered Accountant 
951, East Main St., Thanjavur-1. 


ஆவணம்‌ 14, 2003 















85,036.21 








170 


அஞ்சலி 


பருகூர்‌ முனைவர்‌ அ. கிருட்டினன்‌ 





பிறப்பு : 19.10:1948 மறைவு : 25.3.2003 


வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க தகடூர்‌ பகுதியில்‌ 'புலவர்‌ என அன்பா 
அழைக்கப்பட்ட முனைவர்‌ அ.இருட்டினன்‌ தருமபுரி மாவட்டம்‌ பருகூரி 
பிறந்தவர்‌. 30.6.1972 முதல்‌ 16 ஆண்டுகள்‌ அரசு உயர்நிலைப்‌ பள்ளிகளில்‌ 
தமிழாசிரியப்‌ பணி. கடின உழைப்பு, மறைந்த முதுபெரும்‌ கல்வெட்டறிஞர்‌ 
கே.ஜி. கிருஷ்ணனின்‌ வழிகாட்டலில்‌ மைசூர்ப்‌ பல்கலையில்‌ முனைவர்‌ 
பட்டம்‌. 21.12.1988 முதல்‌ 13 ஆண்டுகளாக தமிழ்ப்‌ பல்கலைக்கழக 
கல்வெட்டியல்‌ துறையில்‌ விரிவுரையாளர்‌, இணைப்பேராசிரியர்‌ மற்றும்‌ 
துறைத்தலைவர்‌ பணி. பல மாணவர்களுக்கு ஆய்வு நெறியாளர்‌. சிறந்த 
மேடைப்‌ பேச்சாளர்‌. பல கருத்தரங்குகளில்‌ பங்கேற்று ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌ 
அளித்துள்ளார்‌. இவரது பல கட்டுரைகள்‌ தினமணியில்‌ இடம்பெற்றன. 
1989இல்‌ தமிழ்நாட்டுப்‌ பாடநூல்‌ கழகத்தின்‌ மேனிலைக்‌ கல்வி முதலாண்டு 
தமிழ்ப்‌ பாடநூல்‌ தயாரிப்புக்‌ குழுத்தலைவராக இருந்தார்‌. இவரது 
'கல்வெட்டில்‌ வாழ்வியல்‌' என்ற நூல்‌ 1997ஆம்‌ ஆண்டுக்கான தமிழக அரசின்‌, 
சிறந்த நூல்‌ பரிசு பெற்றது. தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ தொடக்ககால 
உறுப்பினர்களுள்‌ ஒருவர்‌. 30 ஆண்டுகள்‌ தொடர்ந்து கல்விச்சேவை ஆற்றிய 
இப்பெருமகனாரின்‌ மறைவு அன்னாரின்‌ குடும்பத்தினருக்கும்‌, கல்வி 
உலகிற்கும்‌ பேரிழப்பு ஆகும்‌. 


கு. தாமோதரன்‌ 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறையின்‌ இயக்குநராக பணியாற்றி ஓய்வு 
பெற்ற கு.தாமோதரன்‌ தமிழகத்‌ தொல்லியல்‌ கழகத்தின்‌ தொடக்க காலம்‌ 
முதல்‌ உறுப்பினராக இருந்தவர்‌. தமது பணிக்காலத்தில்‌ தமிழகத்‌ 
தொல்லியல்‌ ஆய்வுகளில்‌ தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக்‌ கொண்டு 
துறையின்‌ முன்னேற்றத்திற்கும்‌ பாடுபட்டவர்‌. அனைவரிடத்திலும்‌ 
நட்போடும்‌ கனிவோடும்‌ பழகி வந்த அவர்‌ மறைவு குறித்து தமிழகத்‌ 
தொல்லியல்‌ கழகம்‌ தனது ஆழ்ந்த இரங்கலைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறது. 








